கணபதித்துணை . 
திருச்சிற்றம்பலம் 


திரு நாகேச்சுரப் 

புராணம் . 


உரைச்செய்யுள் . 


மூவல் 


ப . சிங்காரவேற் பிள்ளையவர்களால் 

இயற்றப்பெறு 


அரிமழம் 
திருவாளர் , அ . அரு . அண்ணாமலைச்செட்டியார் 

அவர்கள் 
பொருளுகவியால் 


கும்பகோணம் 
தையனாயகியம்மன் அச்சுயந்திரசாலையில் பதிப்பிக்கப்பெற்றது . 


விபவ ஆண்டு 

1929 . 


கிரயம் . ) 


[ ரூ () -10- ., 


All ights itser ? ed . 


பொருளடக்கம் , 


1 முன்னுரை 


க முதல் சவா 


2 படலத்தொகை . 


ரு 


கா 


3 மதிப்புரை . 


சா 


அ 


4 புராணம் முதற்பாகம் 1 ,, 


98 


* 


5 


ணடாம் பாகம் 1 


91 


6 செய்யுட் குறிப்புரை 1 ,, 


7 


7 பிழைதிருக்கம் 


ச்செய்யுள் . 
மற் கொண்டு 

பாதங் 
பயைக்கும்பிட் 
டுதிப்பாம். 


ம 


NIINNIK 


மகா சா . 


10 . 


A 


சேக்கிழார் . 


பாலறாவாயர் . 


தாயார் . 


கணபதி தனை . 
திருநாகேச்சுரப் புராண வுரைச்செய்யுள் 
திருவளர் மன்றவாணன் றிருவடி சிரமேற் கொண்டு 
கரு வளர் பிறவிமாசு கழுவிய தொண்டர் பாதங் 
குரு வளர் சிந்தை வைத்துக் குமான தடியைக்கும்பிட் 
இருவள ருமையாண் மூத்த வுயர்பிள்ளை தாடு திப்பாம் 

முன்னுரை . 
இத்திருநாகேச்சுர மென்பது , மூவர்களாலும் முறையே 
பாட்ட ஈதறு மூர்த்தி , தலம் , தீர்த்தம் மூன்றாலும் மேன்மை 
யுற்று மக்களுயிர்க்குறுதி பயக் குமாண்பிற சிறந்து விளங்குவ 
தோர் தலமே . ஆயினும் சிவமெய்த்தொண்டர் அன்பெலார் 
திரண்டு ஒருருவெடுத்த சேக்கிழார் பெருமான் நிறைந்த பெருங் 
காதற்றிடப் பெற்றுத் தமிழ்நாடு மூன்றனுள் சிறந்து விளங் 
காநின்றது இத் திருகாகேச்சு மெனின் ? சிறியேன் புல்லிய நாவி 
னாற் செப்பலுங்கூடுமோ ? அதனை உமாபதியாரும் , தனது பேர் - 
உத்தமச் சோழப் பல்லவன் முனென்று முயர்பட்டம் கொதித் 
திட வாங்கவர் நீர் நாட்டு - தித்தனுறை திருநாகேச் சுரத்திலன்பு 
நிறைதலினான் மறவா தநிலைமைமிக்கார் ” என்றருளினமை காண்க 

இன்னும் இது சேக்கிழார் பெருமான் திருவடி ஞானம் 
பெற்ற தலமென்பர் . இகற்குச் சான்றாகச் சேக்கிழார் பெருமான் 
றிருவுருவமும் அவர் தாயார் திருவுருவமும் . அவர் உடன் பிறந் 
தாரானபாலறாவாயர் திருவுருவும் , இத்தலத்திலுள்ளன இத்தலம் 
சேக்கிழாரால் திருப்பணி செய்யப்பட்டதென்பர் . அதனால் அம் 
மூவர் திருவுருவப்படமும் இந்நூலின் முன் சேர்க்கப்பட்டது . 
இத்தகைய திருவருள் மிகுந்த திருநாகேச்சுரமென்னுஞ்சிவனார் 
திருக்கோயிலைப் புதுக்கிப் பெறுதற்கரிய இன்னருட் செல்லத் 
தைப் பெற்றுய்ந் திட வந்த திருவாளர் அ . அரு . அண்ணாமலைச் 
செட்டியாரவர்கள் நட்பினால் இந்நாகேச்சுரப் பெருமானைக் 
கண்ணுற்றுக் களிக்க வந்த என் கையில் முப்போது கிருமே 
தீண்டுவாரான உயர் திருவாளர் நாகராசகுரு அவர்கள் மந்த் 
தலத்தின் வடமொழிப் புராணக்கையெழுத்துப் பிரதியொன்று 
என் கையில் அளித்து எங்கனமாயினும் தமிழில் மொழி 
பெயர்க்க வேண்டுமென்று கூறினார் . அதுபோது யானும் திருநர் 
கேச்சாப் பெருமான்றிருவருளால் ஆசையுற்று வாங்கி எக்க 


( உ ) 


னம் முடிவுறுமென்று ஐயுற்றபோது எனது நண்பரும் இறை 
பணியே தன்பணியாகக் கொள்ள விருப்புறுகின்றவரு மான 
திருவாளர் இரகுநாத முதலியார் அவர்கள் கண்பர் செட்டியார் 
அவர்களையே திருக்கோயிற் பணியோடு இப்பணியும் ஏற்றுக் 
கொள்ளப் பொருளுதவி செய்யுமாறு வேண்டிப்பெறலாமென் று 
சூட்சியுரைத்தனர் . அவ்வாறே நண்பர் செட்டியாரவர்களுக்குத் 
தெரிவிக்க அவர் அன்புடன் இப்பணி ஏற்றுக்கொண்டனர்.ஆனால் 
இக்கலியில் பண்டைநற் றவத்தாற் றோன்றிப் பரபனைப் பத்தி 
பண்ணுங் - தொண்டரைத் தானே தூய கதியினிற் சொ . 
என்றருளிய அன்புநெறியைக் கடைபிடித்தொழுகுதற்குச் 
சிறந்த கருவியாவன : - தலப்புராணமும் அவ்வத்தலங்களைத் 
துதித்துச் செல்லாநின்ற தேவார திருவாசக முதலிய திருநெறித் 
தமிழ் நூல்களுமேயாகு மென்பது அறிவுடையா ரெவர்க்கு 
மொப்பமுடிந்ததே . அன்புநெறியிற் செல்லத் தவமிலாத வம்ப 
ரெலாம் அவமே புராணங்களைப் புறக்கணித்து வாணானை வீணே 
ழிப்பர். 

அன்றியும் மக்களுயிர்க்குறுதி பயக்க இன்றியமையாத 
அத்துவாவெனப்படும் 

புவனவடி வாகிய 

திருக்கோயிலைப் 
புதுக்குவோர்க்கு எழுத்து , பகம் , மந்திரம் , தத்துவமாகிய 
புராணக்கோயிலையும் புதுக்குவது இன்றியமையாதது புவனத் 
திற் சிறந்தன எழுத்து , பதம் , மந்திரம் , தத்துவ முதலியன 
வாகுமென்பதும் அறிவுடையார் நன்கறிவர் . 

இதனால் போறிவும் பேரன்புமில்லாத எம்மனோர்க்கு அவ் 
வறிவையும் அன்பையும் வளர்க்க முன் நின்றன இது போன்ற 
தலப்புராணமும் தேவார திருவாசக முதலியனவேயாம் . இவை 
களில்லையேல் . ஒருதலத்தின் சிறப்புணர்ந்து அதனை அணுகி 
இறைபணியுயற்று யன்புற வியலாதாகு மென்பது யாருமறியா 
அற போகன . மாகனாலேயே இறைவ னருள் வழிப்பட்டோ ரெல் 
-- அவ வத்தலத்தின் புராணப்பொருளையே தாம் அருளிய 
தேவார திருவாசக முதலிய பன்னிரு திருமுறைகளிலும் ஆங் 
காங்கு நிறுவிப் போயினர் . அதனால் புவன வடிவாகிய திருக் 
கோயிலைப் புதுக்குவோர்க்கு ஏனைய அறிவு மன்புமானபுராணச் 
கோயிலைப் புதுக்குத்தல் அரிதன்றேனும் " தவமும் தவமுடை 


( கூ ) 


பார்க்காகு " மென்றவாறு அப்பணி அறிதற்கு அரிதாகின்ற தென் 
பதுந் தெள்ளிதி னுரைப்படும் . 

இத்தவம் முற்றுறப்பெற்ற நண்பர் செட்டியாரவர்கள் 
பிறர்க்கும் வழிகாட்டினாராக இவ்விரண்டு திருப்பணிகளையும் 
திருநாகேச்சுரப் பெருமான் றிருவருளால் முயன்று முடித்த 
தற்கு இத்தமிழுலகம் நன்றி பாராட்டத் தக்கதே யாம் . 

இப்புர பணத்தை முதலில் உயர் திருவாளர் குற்றாலம் , 
வீரக்கலசசாரியாரவு 

ரியாரவர்களைக் கொண்டு தமிழில் மொழி 
பெயர்த்து அதனைத் தேப்பெருமாள் நல்லூர் உயர் திருவாளர் 
சுப்பிரமணிய சாஸ்திரியாரவர்களைக் கொண்டுதிருத்தமுறாத்து 
நோக்கித் தமிழ் மொழியில் பாட்டிடை விரவிய உரைச்செய்யு 
ளாக்க நேர்ந்தது . டையிடையே 

ஐயுற்ற போதெல்லாம் 
குற்றாலம் தஞ்சைமாநாட்டுயர் தரக் கலாசாலைப் போதகாசிரியர் 
உயர் திருவாளர் அனந்தாச்சாரியாரவர்கள் எம் . ஏ . நன்றியும் 
மறக்கற்பாலதன்று . இதனால் இம்மூவர்களுக்கும் என்வணக்கத் 
தைத் தெரிவிக்கின்றேன் . 

இந் நூலை இத்தலம் கும்பாபிடேகத்தினுள் இரண்டு திங்க 
ளுள் அச்சேற்றி முடித்திட நண்பர் செட்டியாரவர்கள் விரும் 
பினபடியால் இத்தொண்டினை ஏழையேன் ஏற்றபோதே நல 
மொன்று புரிதற்கிடையூறு நாதனே பலவுள வன்றே 
வாறு இடையூறுகள் பல நேர்ந்து மனக்கவற்சியை உண்டாக்கி 
னும் அவற்றை ஒருபொருட் படுத்தா வண்ணம் நண்பர் செட் 
டியாரவர்கள் அன்போ , திருநாகேச்சுரப்பெருமான் றிருவரு 

யான் அறியேன் . முன்னின்று ஊக்கத்தை யுண்டாக்கி 
இந்நூலை முடிவுபெறச் செய்தது . இதனால் யான் அவ்விரண்டிற் 
கும் கடமைப் பட்டவனாகின்றேன் . 

ஆயினும் இரண்டு திங்களுள் இந்நூலை முடித்திட முயன்ற 
மையாலும் இதன் வடமொழிப் புராணம் தலை மயக்க்குற்றமை 
யாலும் இதனை முட்டின்றி முடித்தது என்னுள்ளே யுயின் 
பாய்ப் புறம்போந் தென்னுள்ளே நிற்கு மீசனான சிவபிரானரு 
ளென்று தெளிந்துள்ளேனாதலாலும் அறிவுடைவுலகம் இந் 
நூலில் குணமுளதாயின் அதை எம்பெருமானான சிவபிரான் 
றிருவடிக்காக்கிக் குற்றமுல தாயின் அறிவித்து 
வழிப்படுத்தா நிற்குமென்பது எனது துணிபே , 


என்ற 


ளோ 


அடியேனை 


( ச ) 


இந்நூலை அச்சிடும் போதெல்லாம் என்னுடனாக இருந்து 
தவிய எனது நண்பருந் தேப்பெருமாள் நல்லூர் , கலாசாலைத்தலை 
மைப் போதகாசிரியருமானஉயர் திருவாளர் மீனாட்சி சுந்தரமையர் 
அவர்களுக்கு என்வணக்கத்தைத் தெரிவித்துக்கொள்ளுகிறேன் 


ரண்டு 


காலம் பொறாமை கருதி இந்நூலின் பகுதிகள் சிலவற்றை 
நோக்கிய அறிவுடையார் சிலரால் கொடுக்கப்பெற்ற மதிப்புரை 
களை மட்டும் சேர்த்துளேன் , குறிப்பிட்ட இரண்டு திங்களுள் 
இந்நூல் அச்சிட்டு முடிவு பெற வேண்டினமையால் 
எழுத்து எந்திரக்கனத்தில் விரைந்து பதிப்பிக்க நேர்ந்தமைபற்றிப் 
பிழைகளு. முளவேல் அவற்றை அறிவுடையன்பர்கள் அடியே 
னுக்குத் தெரிவித்தாலும் யான் அறிந்தாலும் அடுத்த பதிப்பில் 
திருத்தி வெளியிடுகின்றேன் 


குறிப்பிட்ட காலத்தில் முன்வரப் பிறவேலைகளையும் நோக் 
காமல் திருநாகேச்சுரப்பெருமான் அருளையே நோக்கி இப்புரா 
ணத்தை அச்சிட்டு முடித்துக்கொடுத்த தையனாயகி அச்செர் 
திரசாலைத் தலைவரான திருவாளர் . ஆர் . நாராயணசாமிப்பிள்ளை 
அவர்கள் நன்றி பாராட்டத்தக்கதேயாம் . இவ்வாறே இனி 
என்னால் பதிப்பிக்கப்பெறும் எந்நூல்களையும் இடையூறின்றிப் 
பதிப்பித்து முடிக்தருளுமாறு தண்ணார் தமிழளிக்கும் பெருமா 
னான சிவபிரான்றிருவடியைப் பன்முறை சிந்தித்து வணங்குகின் 
றேன் . 


வேண்டத்தக்க தறிவோய் நீ 
வேண்டமுழுதுந் தருவோ 

வோய்ரி 
வேண்டுமயன் மாற்கறியோய் நீ 

வேண்டியென்னைப் பணிகொண்டாய் 
பயண்டி நீயா தருள் செய்தாய் 

யானுமதுவே வேண்டினல்லால் 
வண்டும் பரிகொன் றுண்டென்னி 
லதுவுமூன்றன் விருப்பன்றே . 

திருச்சிற்றம்பலம் . 
திருநெறித்தலைவர் திருவடி வாழ்க . 

இங்ஙனம் , ய . சி . பி . 


திருநாகேச்சுரப் புராணம் ( முதற்பாகம் ) 

படலத்தோகை . 


பக்கம் 


படலம் . 
எண் 

பாயிரம் . 
1 - வ 
-வது புராண வரலாறுரைத்த படலம் 
2 சூல தீர்த்த வரலாறுரைத்த படலம் 
3 நந்திசன் வரம்பெற்ற படலம் 
4 மூத்தபிள்ளையார் வந்து வரும் பெற்ற படலம் 
5 மலைமகள் தவம்புரி படலம் 
6 மலைமகள் வரம் பெறு படலம் 
7 இறைவியர் கண்ணாடித்திருவிழா வியற்றிய படலம் 
8 புழுகுக் காப்பிட்ட படலம் 
9 இந்திரனுக்கிறைவி சந்திரசேனன் வரலா றுரைத்த படலம் 
10 தூதர் வினாவுரை நிகழ்த்திய துரைத்த படலம் 
11 இந்திரன் சந்திரசேனன் வரலாறு கேட்டுச் சந்தனத் 

திருநாளியற்றிய படலம் 
12 கௌதமர் தவத்திற்கு இந்திரனிடையூறியற்றிய படலம் 
13 கௌதமர்க்கு வியாசர் அருண்மொழி பகர்ந்த படலம் 
14 அகலியை சாபமகன்ற படலம் 
15 இருதுபன்னனுடன் நளன் வரவு கூறிய படலம் 
16 எளன் இழந்த மனைத் திரு நிலத்திருவெய்திய படகம் 
17 நளன் தமயந்தியோடு திருநாளியற்றிய படலம் 
18 பாண்டவர்கள் அரசியல் பெற்ற படலம் 
19 பாண்டவர் பூசைச் சிறப்புரைத்த படலம் 
20 பிரமன் கார்த்திகைத் திருநாளியற்றிய படலம் 


21 
25 
29 
81 
35 
38 
41 
44 
48 
51 


56. 
60 
64 
69 
72 
77 
81 
84 
3 
93 . 


இரண்டாம் பாகம் . 


க 
. 


1 | 
5 
8 
12 


. 


4 
. 


21 பராசரர் காமமயக்கத்திற்குக் கழுவாய் வினாவிய பாலம் 
22 சௌனகமுனிவர்காமமயக்கத்திற்குக்கழுவாய் கூறியபட 
23 மார்க்கண்டேயர் வரவு கூறிய படலம் 
24 தக்ககன் வினாவிற்குச் சிவன் விடை யிறுத்த படலம் 
25 தக்ககன் சுடுசொல் பெற்ற படலம் 
26 காசிபர் தக்ககனுக்கு அருண்மொழி அளித்த படலம் 
27 காசிபர் தக்ககனுக்கு மாற்றலச் சிறப்புரைத்த படலம் 
23 புன்னைவனநாதர் தக்ககனுக் கருள்புரி படலம் 


16 


20 
24 
31 


( க ) 


34 
37 
40 
44 
48 


... 


1 


29 தக்ககன் வழிபட்டாசியல் பெற்ற படலம் .... 
30 தக்ககன் றிருப்பணி இயற்றிய படலம் 
31 வெங்கதிர் வெகுளியுற்ற படலம் 
32 கதிரவன்பால் மயன் வெகுளியுற்ற படலம் 
33 கதிரவன் வழிபட்டுக் கைவளரப் பெற்ற படலம் 
34 விசுவாமித்திரர் வசிட்டரைக் கொல்லச்சூட்சி செய்த படலம் 
35. தென்புலத்தார் கடனிறுக்குமியல்பு தெரித்த படலம் 
36 வசிட்டருக்கலரவன் அருண்மொழி பகர்ந்த படலம் . 
37 வசிட்டர் வழிபட்ட படலம் 
38 சிவபுண்ணியத்தினியல் புரைத்த படலம் ... 
39 திருத்தலத்திற் செய்த சிவன் அறத்தின் றன்மை காட்டிய 

படலம் 
40 சூலத்திருக்குளச் சிறப்புரைத்த படலம் 
41 புறாவின் பேறுரைத்த படலம் 
42 புறாவைத் துரத்திய பருந்து பேறு பெற்ற படலம் 
43 பல்வகைத்திருக்குளச் சிறப்புரைத்த படலம் 


55 
60 
38 
72 


... 


74 
78 
81 
84 
87 


இது சூரியனார்கோவில் ஆதீனம் மகாசன்னிதானத்தால் 

அருளப்பெற்ற மதிப்புரை வாழ்த்து . 


சிவமயம் . 
மங்கள னீன்ற வாதி மகவுதா ளிறைஞ்சி நாயேன் 
திங்களை யணிந்தோன் செப்புத் திருவள ருமைதான் கேட்கப் 
பங்கமி றீரத்தஞ் சூழ்ந்த பானாகேச் சுரத்தின் காதை 
மங்கலின் மதியோர் தேற மதிப்புரை புகலு கின்றேன் . 


திருவளரா நின்ற இப்பரதகண்டத்தின் கண்ணே மாட்சிமை தங் 
கிய நான்மறை இதிகாச புராணங்களாலும் தமிழ் வேதங்களாலும் புகழப் 
பெற்றதும் புண்ணிய தீர்த்தங்களாற் சூழப்பெற்றதும் பிரமாதி தேவர் 
ளலும் முனிவர்களாலும் பூசிக்கப்பெற்றதுமான சிவத்தலங்கள் பலவுள் . 
அவைகளுக்குள் திருநாகேச்சுரம் என்னும் தலமானது மிகவும் மேன்மை 
வாய்ந்த புண்ணியத்தலமாம் . 

முன்னொரு காலத்தில் வரை மகளாகிய உமாதேவியார் தன்னாயக 
னாகிய பரமேசுரரை வணங்கித் தாழ்ந்து 

எவன் எங்கும் நிறைந்துவன எவனிடம் எல்லாம் இருக்கின்றன 
எவன்பால் எல்லாம் ண்டாகின்றன அவனே இறைவன் 


( எ ) 


கின்றன . 


என்று 


சுவன் ன்பமயமாய் உள்ளவனோ அவன் பால் எல்லாம் உண்டா 

தேவரீருடைய திருவாக்காகிய வேதசிவாக 
மங்களெல்லாம் முழங்குகின்றபடியால் தேவரீர் அடியேற்கு இத்தலத்தின் 
மையை யுபதேசிக்க வேண்டுமென இரந்து 

ஸ்ரீபரமே 
சுரன் பெளடிய புராணத்தில் உத்தரபாகத்தின் கண்ணே சர்வான் மாக் 
ளுக்கும் மாதாவாகிய உமாதேவியாருக்குக் கூறியருளினார் . 


மகின 


நின்றிட 


அவ்வாறு , சிறப்புவாய்ந்த புண்ணியத்தலத்தின் கண்ணேயமையப் 
பெற்றதும் சேக்கிழார் சுவாமிகளால் அபிமானிக்கப் பெற்றதுமாகிய 
நாகேச்சுராது திருக்கோவிலானது நெடுங்காலமாய்ப் பழுதுற்றிருக்க 
அரனது திருப்பணியை நன்கியற்று வோர் அமையப்பெற்ற அரிமழம் 
அ . அரு . அண்ணாமலைச் செட்டியார் என்பவர் அச்சிவாலயத்திற்கு அள் 
விலாப் பெரும்பொருளைச் செலவு செய்தும் தவஞ் செய்வார் தங்கருமஞ் 
செய்வார் என்ற திருவாக்கின்படி மிக முயன்று அத்திருக்கோயிலைப் 
புதுப்பித்துக் கும்பாபிடேகஞ் செய்வித்ததுமன்றி அத்தலத்தின் மகிமை 
வடமொழியிலிருந்ததைத் தென்மொழியின் மொழிபெயர்த்து மிகுந்த 
கல்வியுடையாரன்றிச் சிறிது கல்வியுடையாரும் பேரின்பத்தையடையும் 
பொருட்டுக் கல்விக்கடலைக் கரை கண்டுணர்ந்த முதியோர்களால் நன்கு 
மதிக்கப்பெற்றவரும் குருலிங்கசிங்கம பத்திகளிர் சிறந்து விளங்குகின்ற 
வருமாகிய மூவற்சிங்காரவேற்றமிழ்ப் புலவரைக் கொண்டு அம்மொழி 
பெயர்ப்பைப் பாட்டிடை விரவிய உரைச்செய்யுளாகச் செய்வித்தமை 
யால் எல்லா வுயிர்க்கும் உயிராகிய சர்வேசுவரர் அந்த அண்ணாமலைச் 
செட்டியார்க்கும் மூலற்சிங்காரவேற் புலவர்க்கும் நீண்ட ஆயுளும் சிந்தித் 
மனோரத சித்தியும் சிவஞானமுந் தேவ குருப்பிரசாதமும் உண்டாகும்படி 
அனுக்கிரஞ் செய்வதோடு திருநாகேச்சுரத்தலப்புராணத்தைத் தரிசித்தவர் 
தீண்டியவர் கேட்டவர் வாசிப்பவர் இயன்றவரை பொருட்செலவு 
செய்து வாங்கிக்கொடுத்தவர் கற்றுக் கேட்டுத் தெளிந்தவர் ஆகிய எல் 
லோர்க்கும் பரமானந்த முண்டாகும்படி அனுக்கிரகஞ் செய்யத் திருமா 
கேச்சுரப்பெருமானை அனுதினமும் பிரார்த்தித்து வருகின்றோம் . 


ஸ்ரீமத் அதிவர்ணாச்சிரம ஆசார்யவர்ய சைவசமய பரிபாலக 

ஸ்ரீசிவாக்ரயோகிகளாதீனத்து 
சூரியனார் கோவிலா தீனம் , மீனாக்ஷிசுந்தர தேசிகர் . 

11-1-22 


( அ ) 


நான் 


} 


குற்றாலம் தஞ்சைமாநாட்டுயர் தாக் கலாசாலை உயர் திருவாளர் தலைமை 

ஆசிரியரவர்களால் அளிக்கப்பெற்ற 

மதிப்புரை. 
திரு . P. சிந்தாரவேற் பிள்ளையவர்களால் இயற்றப்பட்டிருக்கிற 
திருநாகேச்சாப் புராணத்தமிழ் மொழிபெயர்ப்பில் சிற்சில பகுதிகளை 
பார்வையிட நேர்ந்தது . 

அந்நூலின் 

சொற்போக்கு வெகு 
எரியதாயும் , இன்பம் பயக்கச் செய்வதாயும் , கேட்போரைப் பர்வசமடை 
யச் செய்யத்தக்க ஆழமுடைத்தாயும் , இடையிடையே சப்பண்டிதராற் 
செய்யப்பட்டுள்ள செவிக்கும் மனத்துக்கும் இன்பம் பயக்கத்தக்க செய் 
யுட்கள் பல விரவப்பெற்றதாயுமிருக்கிறதென்பது மிகையாகாது . அம் 
மொழிபெயர்ப்பு வெகு அரியது . அந்நூல் இந்நவீன் தமிழுலகுக்குச் 
சாலச்சிறந்து கிடைத்தற்கரியதோர் நூலாகும் என்பதுதிண்ணம் இந் 
நூல் இப்பண்டிதசிகாமணியின் மிக உயர்ந்த கவிபாடுந்திறனையும் தொன் 
மையிலுயர்ந்த முறைப்படிக் கற்றகல்வித்தேர்ச்சியையும் தமிழுலகம் அறி 
யும்படி செய்துவிட்டதென்றே கூறுவேன் . ஆதலால் இத்தமிமுலகில் 
இந்நூல் மிகவும் உபயோகமுள்ள தெனப் பாராட்டப்பட்டுப் பலராலும் 
பாக்கக்கையாளப்படும்படிச் செய்யுமாறு இறைவன் 

அருள் புரிய 
வேண்டுகிறேன் . 
குற்றாலம் , 

( Sd ) N. R. சுப்ரமணியம் 
9 --- 28 

தலைமை உபாத்தியாயர் , 

போர்டு உயர்தரக் கலாசாலை 
தஞ்சை நாட்டாண்மைக் கழகத்தலைவரும் கரந்தைத் தமிழ்ச்சங்கத் 
தலைவருமான திருவாளர் உமாமகேச்சுரன் பிள்ளை அவர்களால் 

கொடுக்கப்பெற்ற 

மதிப்புரை 
திருநாகேச்சுரம் என்னும் சோழநாட்டுத் திருப்பதியானது மூவர் 
தேவாரமும் பெற்று மாண்புற்றது . சேக்கிழாரது அன்பிற்கு நிலைக்கள் 
மாயது . இத்திருக்கோயிலைப் புதுக்குவான் வந்த சிவநேசச்செல்வர் 
திருவாளர் அரிமழம் , அ . அண்ணாமலைச் செட்டியார் அவர்கள் இத்தல மகி 
மையை அன்பர்கள் நன்குணர்ந்து உய்திபெறுமாறு வடமொழியிலிருந்த 
திருநாகேச்சுரப் புராணத்தைத் தமிழில் மொழி பெயர்க்கச் செய்தது 
தமிழுலகினுக்கு இயற்றிய பேருதவியாகும் . இவ்வரும் பணியினைச் 
செவ்வனே முற்றுவிப்பதற்குக் கருவியாய் இருந்தவர் குற்றாலம் உயர்தரக் 
கலாசாலைத் தமிழ்ப்பண்டிதர் திருவாளர் ப . சிங்காரவேற்பிள்ளையாவர் . 

இந்நூலின் சில பகுதிகள் மட்டும் நான் பார்க்க நேர்ந்தது . மொழி 
பெயர்ப்பெனத் தோற்றது முதனலெனவே பாராட்டத்தக்கது . சொற் 
சுவை , பொருட்சுவை நிரம்பத்தெள்ளிய தமிழில்இனிய பாட்டுகள் இடை 
யிடையே விரவிய உரைச்செய்யுளால் யாக்கப்பட்டுள்ளது . இந்நூலினால் 
ஆசிரியரின் தமிழ்ப்புலமையும் சமயப்பற்றும் நன்கு புலனாகின் 
வாபிமானிகள் இந்நூலினைப் படித்துப் பயன் பெறுவார்கள் என்பதில் சிறி 
அம் ஐயமில்லை . 

கரந்தை , 
8-1-20 . 

( Sd ) த , வே . உமாமகேச்சுவரன் , 


சை 


} 


திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச்செய்த 

திருநாகேச்சுரத் தேவாரம் . 


பண்- இந்தளம் - உ - ந் - திருமுறை. 

திருச்சிற்றம்பலம் . 


பொன்னேர் தருமே னியனே புரியு 
மனேர் சடையாய் விரிகா விரியி 
னன்னீர் வயனா கேச்சுர நகரின் 
மன்னே யெனவல் வினைமாய்ந் தறுமே . 


( 
5 
) 


சிறவார் புரமூன் றெரியச் சிலையி 
லுறவார் கணையுய்த் தவனே யுயரும் 
நறவார் பொழினா கேச்சுர நகரு 
ளறவா வெனவல் வினையா சறுமே . 


( 
) 


கல்லா னிழன்மே யவனே கரும்பின் 
வில்லா னெழில்வே வவிழித் தவனே 
நல்லார் தொழுநா கேச்சுர நகரிற் 
செல்வா னெனவல் வினை தேய்ந் தறுமே. 


த 


ஈகுவான் மதியோ டரவும் புனலுந் 
தகுவார் சடையின் முடியாய் தளவந் 
ச சவார் பொழினா கேச்சுர நகருட் 
பகவா வெனவல் வினைபற் றறுமே. 


( 5 ) 


கலைமான் மறியுங் கனலும் மழுவுந் 
நிலையா கியகை யினனே நிகழுந் 
நலமா கியநா கேச்சுர நகருட் 
டலைவா வெனவல் வினைதா னறுமே . 


( ரு ) 


( உ ) சிறவார் = பகைவர் . 
( ச ) தளவம் = முல்லை . 


திருநாகேச்சுரத்தேவாரம் . 


குரையார் கழலா டநடங் குலவி 
உரையான் மகள்கா ணமகிழ்ந் தவனே 
நரையார் விடையே றுநாகேச் சுரத்தெ 
மரைசே யென நீங் குமருந் துயரே . 


முடையார் தருவெண் டலைகொண் டுலகிற் 
கடையார் பலிகொண் டுழல்கா ரணனே 
நடையார் தருநா கேச்சுர நகருட் 
சடையா வெனவல் வினைதா னறுமே . 


( எ ) 


ஓயா தவரக் கனொடிந் தலற 
நீயா ரருள்செய் து நிகழ்ந் தவனே 
வாயா ரவழுத் துவர் நா கேச்சுரத் 
தாயே யெனவல் வினைதா னறுமே . 


( அ ) 


நெடியா னொடு நான் முகனே டலுறச் 
சுடுமா லெரியாய் நிமிர்சோ தியனே 
நடுமா வயனா கேச்சுர நகரே 
யிடமா வுறைவா யெனவின் புறுமே . 


( ய ) 


மலம்பா வியகை யொடுமண் டையதுண் 
கலம்பா வியர்கட் டுரைவிட் டுலகி 
னலம்பா வியநா கேச்சுர நகருட் 
சிலம்பா வெனத்தீ வினை தேய்ந் தறுமே . 
கலமார் கடல்சூழ் தருகா ழியர்கோன் , 
றலமார் தருசெந் தமிழின் விரக 
னலமார் தருநா கேச்சுரத் தரனைச் 
சொலமா லைகள் சொல் லநிலா வினையே . 

திருச்சிற்றம்பலம் . 
உ . பண் - செவ்வழி - உ -ந்திருமுறை 

திருச்சிற்றம்பலம் . 
தழைகொள்சந் தும்மகி லும்மயிற் பீலியுஞ் சாதியின் 
பழமுழந் திப்புனல் பாய்பழங் காவிரித் தென்கரை 
நழுவில்வா னோர்தொழ நல்குசீர் மல்குநா கேச்சுரத் 
தழகர்பா தந்தொழு தேத்தவல் லார்க்கழ காகுமே . 
கூ ) குரை = ஒலி . நரை = வெள்ளை . 
எ ) முடை = நாற்றம் . கடை = வாசல் , 
o ) கட்டுரை = பொய்யுரை . சிலம்பன் = கையிலையன் . 
தக ) கலம் = மரக்கலம் , விரகன் = உணர்வுடையன் . 
க ) பீலி = தோகை . 


( க 


திருநாகேச்சுரத்தேவாரம் 


3 


பெண்ணொர் பாகம்கடை யச்சடை யிற்புனல் பேணிய 
வண்ணமா னபெரு மான்மரு வும்மிட மண்ணுளார் 
நண்ணினா ளுந்தொழு தேத்தின் கெய்து நா கேச்சுரங் 
கண்ணினாற் காணவல் லாரவர் கண்ணுடை யார்களே . 


( உ ) 


குறவர்கொல்லைப்புனங் கொள்ளை கொண் டும்மணி குலவுநீர் 
பறவையா லப்பறக் கம்பழங் காவிரித் தென்கரை 
நறவநா மும்பொழில் சூழ்ந்தழ காயநா கேச்சுரத் 
திறைவர்பா தந்தொழு தேத்தவல் லார்க்கிடரில்லையே . 


கூசநோக்காது முன் சொன்ன பொய் கொடுவினை குற்றமும் 
நாசமாக் கும்மனத் தார்கள்வந் தாடு நா கேச்சுரம் 
தேசமாக் குந்திருக் கோயிலாக் கொண்ட செல் உன்கழ 
னேசமாக் குந்திறத் தாரறத் தார்நெறிப் பாலரே . 


( ச ) 


வம்புநா றுமமல ருமமலைப் பண்டமுங் கொண்டு நீர் 
பைம் பொன்வா ரிக்கொழிக் கும்பழங் காவிரித் தென்கரை 
நம்பர்நாளும்மமர் கின்றநா கேச்சுர நண்ணுவா 
ரும்பர்வா னோர் தொழச் சென்றுட னாவது முண்மையே . 


( ரு ) 


காளமே கந்நிறக் காலனோ டந்தகன் கருடனு 
மளமாய் நின்றெய்த காமனும் பட்டன னினைவுறி 
னாளுந்தா தன்னமர் கின்றநா கேச்சுர நண்ணுவார் 
கோளுநா ளுந்தீய வேனு நன் காங்குறிக் கொண்மினே . 


( 5 ) 


வேயுதிர் முத்தொடு மத்தயா னைமருப் பும்விராய்ப் 
பாய்புனல் வந்தலைக் கும்பழங் காவிரித் தென்கரை 
நாயி றுந் திங்களுங் கூடிவந் தாடு நா கேச்சுர 
மேயவன் றன்னடி போற்றியென் பார்வினை வீடுமே . 


( 0 ) 


( அ ) 


இலங்கைவேந் தன் சிரம் பத்திரட் டியெழிற் றோள்களும் 
மலங்கிவீ ழம்மலை யாலடர்த் தானிட மல்கிய 
நலங்கொள் சிந்தையவர் நாடொறு நண்ணு நா கேச்சுரம் 
வலங்கொள்சிந்தையுடை யாரிட ராயின் மாயுமே . 
கரியமா லும்மய னும்மடி யும்முடி காண்பொணா 
வெரியதா கிந்நிமிர்ந் தானம ரும்மிட மீண்டுகா 
விரியினீர் வந்தலைக் குங்கரை மேவுநா கேச்சுரம் 
பிரிவிலா தவ்வடி யார்கள்வா னிற்பிரி யார்களே . 
ந ) நறவம் = வாசனை . ( ரு ) வம்பு = வாசனை . 
அ ) மலங்கி = மயங்கி . வேந்தன் மலங்கியென முடிக்க . 


( கூ 


திருநாகேச்சுரத்தேவாரம் . 
தட்டிடுக் கியுறி தூக்கிய கையினர் சாக்கியர் 
கட்டுரைக் கும்மொழி கொள்ளலும் வெள்ளிலங் காட்டிடை 
நட்டிருட் கண்ணட மாடிய நாதனா கேச்சுர 
மட்டிருக் கும்மலரிட்டடி வீழ்வது வாய்மையே . 


( u ) 


கந்தநா றும்புனற் காவிரித் தென்கரைக் கண்ணுதன் 
ன நதிசே ருந்திரு நாகேச் சுரத்தின் மேன் ஞானசம் 
மந்தனா விறபனு வல்லிவை பத்தும்வல் லார்கள் போ 
யெந்தையீ சன்னிருக் கும்முல கெய்தவல் லார்களே 


திருச்சிற்றம்பலம் . 


திருக்ஷேத்திரக்கோவை - உ - ந் திருமுறை . 

பண் - இந்தளம் 


நெற்குன்ற மோத்தூர் நிறைநீர் மருக 

னெடுவாயில் குறும்பலா நீடு திரு 
நற்குன்ற வலம்புர நாகேச்சுரம் 

நளிர் சோலை யஞ்சேனைமா காளவாய்மூர் 
கற்குன்ற மொன்றேந்தி மழைத டுத்த 

கடல்வண்ணனுமா மலரோனுங் காணாச் 
சொற்கென்றுந் தொலைவிலாதா னுரையுங் 

குடமூக்கென்று சொல்லிக் குலாவு மினே . 


திருநாவுக்கரசு நாயனார் திருநேரிசை 

ச.ந் திருமுறை . 
திருச் 
ருச்சிற்றம்பலம் . 


1 


கச்சைசே ராவர் போலுங் கறையணி மிடற்றர் போலும் 
பிச்சைகொண் டுண்பர் போலும் போரு ளாளர் போலு 
மிச்சையான் மலர்க டூவி யிரவொடு பகலுந் தம்மை 
நச்சுவார்க் கினியர் போலு நாகவீச் சுரவனாரே . 


வேடுறு வேடராகி விசயனோ டெய்தார் போலுங் 
காடுறு பதியர் போலுங் கடி புனற் கங்கை நங்கை 
சேடெறி சடையர் போலுந் தீவினை தீர்க்க வல்ல 
நாடறி புகழர் போலு நாகவீச் சுரவ னானே 

ரே . 
க . மிடற எ - ம் உ . வேடு - வேட்டுவசாதித்தன்மை . 


( உ ) 


திருநாகேச்சுரத்தேவாரம . 


5 


கற்றுணை வில்ல தாகக் கடியரண் செற்றார் போலும் 
பொற்றுணைப் பாதர் போலும் புலியத ளுடையர் போலுஞ் 
சொற்றுணை மாலை கொண்டு தொழுதெழு வார்கட் கெல்லா 
நற்றுணை யாவர் போலு நாகவீச் சுரவ னாரே 


( 5 ) 


கொம்பனாள் பாகர் போலுங் கொடியுடை விடையர் போலுஞ் 
செம்பொனா ருருவர் போலுந் திகழ் திரு நீற்றர் போலு 
மெம்பிரானெம்மை யாளு மிறைவனே யென்று தம்மை 
நம்புவார்க் கன்பர் போலு நாகவீச் சுரவ னாரே . 

( ச ) 


கடகரி யுரியர் போலுங் கனன்மழு வாளர் போலும் 
படவர வரையர் போலும் பாரிடம் பலவுங் கூடிக் 
குடமுடை முழவ மார்ப்பக் கவிகள் பாட நாளு 
நடநவி லடிகள் போலு நாக வீச சுரவ னாரே 

- ரயுறு சடையர் போலும் பெண்ணொரு பாகர் போலு 
மரையுறு மொழியர் போலு மான்மறை யவன்றனோடு 
முறைமுறை யமரர் கூடி முடிகளால் வணங்க நின்ற 
நறவமர் கழலர் போலு நாகவீச் சுரவ னாரே 

( சு ) 
வஞ்சகர்க் கரியர் போலு மருவினோர்க் கெளியர் போலுங் 
குஞ்சரத் துரியர் போலுங் கூற்றினைக் குமைப்பர் போலும் 
விஞ்சைய ரிரிய வன்று வேலைவாய் வந்தெழுந்த 
கஞ்சணி மிடற்றர் போலு நாகவீச் சரவ னாரே . 
போகமார் மோடி கொங்கை புணர்தரு புனிதர் போலும் 
வேகமார் விடையர் போலும் வெண்பொடி யாடு மேனிப் 
பாகமா லுடையர் போலும் பருப்பத வில்லர் போலு 
நாகநா ணுடையர் போலு நாகவீச் சுரவ னாரே . 

( அ ) 
கொக்கரை தாளம் வீணை பாணிசெய் குழகர் போலு 
மக்கரை யணிவர் போலு மைந்தலை யாவர் போலும் 
வக்கரை யமர்வர் போலு மாதரை மையல் செய்யு 
நக்கரை யுருவர் போலு நாகவீச் சுரவ னாரே . 

( * ) 
வின்மையாற் புரங்கண் மூன்றும் வெந்தழல் விரித்தார் போலுந் 
தன்மையா லமார் தங்க டலைவர்க்குந் தலைவர் போலும் 
வன்மையான் மலையெடுத்தான் வலியினைத் தொலைவித் தாங்கே , 
நன்மையா லளிப்பர் போலு பாகவீச் சுரவ னாரே . 

( u ) 
செற்றார் - அழித்தார் . சொற்றுணைமாலை - பாமாலை . ரு பாரிடம்- பூதம் . 
நறவு.வாசனை . எ . குஞ்சரம்- யானை . குமைத்தல் - அழித்தல் . 
வக்கரை - ஓர்தலம் . 


திருநாகேச்சுரத்தேவாரம் . 


2. திருக்குறுந்தொகை 

–-ந் திருமுறை . 
திருச்சிற்றம்பலம் . 


நல்லர் நல்லதோர் நாகங்கொண் டாட்டுவர் 
வல்லர் வல்வினை தீர்க்கு மருந்துகள் 
பில்லி லோடுகை யேந்திப் பலிதிரி 
செல்வர் போற்றிரு நாகேச் சுரவரே . 


( க ) 


நாவ லம்பெரும் தீவினில் வாழபவர் 
மேவி வந்து வணங்கி வினையொடும் 
பாவ மாயின பற்றறு வித்திடுந் 
தேவர் போற்றிரு நாகேச் சுரவரே . 


( 
உ 
) 


ஓத மார்கட லின் விட முண்டவர் 
ஆதி யாரய னோடம ரர்க்கெலாம் 
மாதோர் கூறர் மழுவல னேந்திய 
நாதர் போற்றிரு நாகேச் சுரவரே . 


( ந ) 


சந்தி ரன்னொடு சூரியர் தாமுடன் 
வந்து சீர்வழி பாடுகள் செய்தபின் 
ஐந்தலையா வின்பணி கொண்டருள் 
மைந்தர் போல்மணி நாகேச் சுரவரே . 


( ச ) 


பண்டோர் நாளிகழ் வான்பழி தக்கனார் 
கொண்டவேள் விக்கு மண்டை யது கெடத் 
தண்டமா விதாதா வின்றலை கொண்ட 
செண்டர் போற்றிரு நாகேச் சுரவரே . 


வம்பு பூங்குழன் மாதும றுகவோர் 
கம்ப யானை யுரித்த கரத்தினர் 
செம்பொ னாரித ழிம்மலர்ச் செஞ்சடை 
நம்பர் போற்றிரு நாகேச் சுரவரே . 


( கூ ) 


மானை யேந்திய கையினர் மையறு 
ஞான சோதிய ராதியர் நாமந்தான் 
ஆன் வஞ்செழுத் தோதவர் தண்ணிக்குத் 
தேனர் போற்றிரு நாகேச் சுரவரே . 


( எ ) 


7 


திருநாகேச்சுரத்தேவாரம் . 
கழல்கொள் காலினர் காலனைக் காய்ந்தவர் 
தழல்கொள் மேனியர் சாந்தவெண் ணீறணி 
யழக ரால் நிழற் கீழற மோதிய 
குழகர் போற்குளிர் நாகேச் சுரவரே . 


( அ ) 


வட்ட மாமதின் மூன்றுடன் உல்லரண் 
சுட்ட செய்கைய ராகிலுஞ் சூழ்ந்தவர் 
குட்ட வல்வினை தீர்த்துக் குளிர்விக்குஞ் 
சிட்டர் போற்றிரு நாகேச் சுரவரே . 


( கூ ) 


தூர்த்தன் றோண்முடி தாளுந் தொலையவே 
சேர்த்தி னார் திருப்பாதத் தொருவிரல் 
ஆர்த்து வந்துல கத்தவ ராடிடுந் 
தீர்த்தர் போற்றிரு நாகேச் சுரவரே . 


( w ) 


திருத்தாண்டகம் . 

சு - ந் திருமுறை . 
திருச்சிற்றம்பலம் . 


தாயவனை வானோர்க்கு மானோருக்குந் 
தலையவனை மலையஉனை 

யுலக 

மெல்லா 
மாயவனைச் சேயவனை யணியான் றன்னை 

யழலவனை நிழலவனை யறியவொண்ணா 
மாயவனை மறையவனை மரையோர் தங்கண் 

மந்திரனைத் தந்திரனை வளரா நின்ற 
தீயவனைத் திருநாகேச் சுரத்துளானைச் 

சேராதார் நன்னெறிக்கட் சேரா தாரே 


( க ) 


உரித்தானை மதவேழந் தன்னை மின்னா 

ரொளிமுடி யெம்பெருமானை யுமையோர் பாகந் 
தரித்தானைத் தரியலர்தம் புரமெய் தானைத் 

தன்னடைந்தார் தம்வினை நோய் பாவமெல்லா 
மரித்தானை யாலதன் கீழிருந்து நால்வர்க் 

கறம்பொருள்வீ டின்பமா றங்கம் வேதம் 
தெரித்தானைத் திருராகேச் சுரத்து ளானைச் 

சேராதார் நன்னெறிக்கட் சேரா தாரே . 


( உ ) 


8 


திருநாகேச்சுரத்தேவாரம் . 


காரானை யுரி போர்த்த கடவு டன்னைக் 

காதலித்து நினையாத கயவர் நெஞ்சில் 
வாரானை மதிப்பவர்தம் மனத்து ளானை 

மற்றொருவர் தன்னொப்பா ரொப்பி லாத 
ஏரானை யிமையவர்தம் பெருமான் றன்னை 

யியல்பாகி யுலகெலா நிறைந்து மிக்க 
சீரானைத் திருநாகேச் சுரத்துளானைச் 

சேராதார் நன்னெறிக்கட் சேரா தாரே . 


( 5 ) 


தலையானை யெவ்வுலகுந் தானா னானைத் 

தன்னுருவம் யாவர்க்கு மறிய வொண்ணா 
நிலையானை நேசர்க்கு நேசன் றன்னை நீள்வான 

முகடதனைத் தாங்கி நின்ற 
மலையானை வரியரவு நாணாக் கோத்து 

வல்லசுரர் புரமூன்று மடிய வெய்த 
சிலையானைத் திருநாகேச் சுரத்து ளானைச் 

சேராதார் நன்னெறிக்கட் சேரா தாரே . 


( ச ) 


மெய்யானைத் தன்பக்கல் விரும்பு வார்க்கு 

விரும்பாத வரும்பாவி யவர்கட் கென்றும் 
பொய்யானைப் புறங்காட்டி லாட லானைப் 

பொன்பொலிந்த சடையானைப் பொடிகொள் பூதிப் 
பையானைப் பையரவ மசைத்தான் றன்னைப் 

பரந்தானைப் பவளமால் வரைபோன் மேனிச் 
செய்யானைத் திருநாகேச் சுரத்து ளானைச் 

சேராதார் நன்னெறிக்கட் சேரா தாரே . 
துறந்தானை யறம்புரியாத் துரிசர் தம்மைத் 

தோத்திரங்கள் பலசொல்லி வானோ ரேத்த 
நிறைந்தானை நீர்நிலந்தீ வெளிகாற் றாகி 

நிற்பனவு நடப்பனவு மாயி னானை 
மறந்தானைத் தன்னினையா வஞ்சர் தமமை 

யஞ்செழுத்தும் வாய் நவில வல்லோர்க் கென்றுஞ் 
சிறந்தானைத் திருநாகேச் சுரத்து ளானைச் 

சேராதார் நன்னெறிக்கட் சேரா தாரே . 


( ச ) 


மறையானை மால்விடையொன் றூர்தி யானை 

மால்கடனஞ் சுண்டானை வானோர் தங்கள் 
இறையானை யென்பிறவித் துயர் தீர்ப் பானை 

யின்ன முதை மன்னியசீ ரேகம்பத்தி 


திருநாகேச்சுரத்தேவாரம் . 


9 


லுறைவானை யொருவரு மீங்கறியா வண்ண 

மென்னுள்ளத் துள்ளேயொளித்து வைத்த 
சிறையானைத் திருநாகேச் சுரத்து ளானைச் 

சேராதார் நன்னெறிக்கட் சேரா தாரே . 


( 
எ 
) 


எய்தானைப் புரமூன்று மிமைக்கும் போதி 

லிருவிசும்பில் வருபுனலைத் திருவார் சென்னிப் 
பெய்தானைப் பிறப்பிலியை யறத்தினில்லாப் 

பிரமன்றன் சிரமொன்றைக் கரமொன் றின்னாற் 
கொய்தானைக் கூத்தாட வல்லான் றன்னைக் 

குறியிலாக் கொடியேனை யடியே னாகச் 
செய்தானைத் திருநாகேச் சுரத்து ளானைச் 

சேராதார் நன்னெறிக்கட் சேரா தாரே . 


( அ ) 


அளியர்கக யண்ணிக்கு மான்பா றன்னை 

வான்பயிரை யப்பயிரின் வாட்டந் தீர்க்குந் 
துளியானை பயன்மாலுந் தேடிக்காணாச் 

சுடரானைத் துரிசறத் தொண்டு பட்டார்க் 
கெளியானை யாவர்க்கு மரியான் றன்னை 

யின் கரும்பின் றன்னுள்ளா லிருந்த தேறற் 
றெளியானைத் திருநாகேச் சுரத்து ளானைச் 

சேராதார் நன்னெறிக்கட் சேரா தாரே . 


( + ) 


சீர்த்தானை யுல கேழுஞ் சிறந்து போற்றச் 

சிறந்தானை நிறைந்தோங்கு செல்வன் றன்னைப் 
பார்த்தானை மதனவேள் பொடியாய் வீழப் 

பனிமதியஞ் சடையானைப் புனிதன்றன்னை 
யார்த்தோடி மலையெடுத்த வரக்க னஞ்ச 

வருவிரலா லடர்த்தானை யடைந்தோர் பாவ 
தீர்த்தானைத் திருநாகேச் சுரத்து ளானைச் 

சேராதார் நன்னெறிக்கட் சேரா தாரே . 


திருச்சிற்றம்பலம் . 


10 


திருநாகேச்சுரத்தேவாரம் . 


( வைப்பு ) 
திருவாரூர் அரநெறித் திருத்தாண்டகம் , 

சுந் -- திருமுறை. 
திருச்சிற்றம்பலம் . 


ஈத்திபணி கொண்டருளும் நம்பன் றன்னிை 

நாகேச் சுரமிடமா நண்ணி னானைச் 
சந்திமல ரிட்டணைந்து வானோ ரேத்துந் 

தத்துவனைச் சக்கரமாற் கீந்தான் றன்னை 
து நுழை பொழிலாரூர் மூலட்டானம் 

இடங்கொண்ட பெருமானை யிமையோர் போற்றும் 
அந்தணனை யர நெறியி லப்பன் றன்னை 

அடைந்தடியேன் அருவினைநோ யறுத்த வாறே . 


திருக்ஷேத்திரக் கோவைத் திருத்தாண்டகம 

சு - ந் - திருமுறை. 


நறையூரிற் சித்தீச் சுரநள் ளாறு 

நாரையூர் நாகேச்சுர நல்லூர் நல்ல 
துறையூர் சோற்றுத்துறை சூல மங்கை 

ேதாணிபுரர் துருத்தி சோமீச்சுரம் 
மூறையூர் கடலொற்றி யூரூற்றத்து 

ரோமாம் புலியூ ரோரே டகத்துங் 
கறையூர் கருப்பறியல் கன்றாப் பூராங் 
கைலாய நாதனையே காண லாமே . 

கா -ந்திருமுறை . 


அடைவு திருத்தாண்டகம் . 


நாடகமாடிட நந்திகேச் சுரமா காளேச் 

சுரநாகேச் சுரநாக ளேச்சுர நன்கான 
கோடீச்சுரங் கொண்டீச்சுரங் திண்டீச்சுரங் 

குக்கடேச் சுரமக்கீச் சுரங்கூ றுங்கால் 
ஆடகேச் சுரமகத்தீச் சுரமயனீச்சுரமே 

அத்தீச்சுஞ் சித்தீச்சுர மந்தண் கானல் 
ஈடுதிரை யிராமேச்சுர மென்றென் றேத்தி 

றைவனுறை சுரம்பலவு மியம்பு வோமே . 


திருச்சிற்றம்பலம் . 


திருகாகேச்சுரத்தேவாரம் . 


11 


சுந்தரமூர்த்தி நாயனார் - பண் பஞ்சமம் . 

எ - ந் திருமுரை . 
திருச்சிற்றம்பலம் . 


பிறையணி வாணுத லாளுமை யாளவள் பேழ்கணிக்க 
நிறையணி நெஞ்சனுங்க நீல மால்விட முண்ட தென்னே 
குறையணி கொல்லை முல்லைய ணைந்து குளிர் மாதவி மேற் 
சிறையணீ வண்டுகள் சேர்திரு நாகேச் சுரத்தரனே 


அருந்தவ மாமுனி வர்க்கரு ளாகியோ ராலதன்கீ 
ழிருந்தற மேபுரி தற்கியல் பாகிய தென்னைகொலாங் 
குருந்தய லேகுர வம்மர வின்னெயி றேற்றரும்பச் 
சருந்தி செம் பொன்மல ருந்திரு நாகேச் சுரத்தரனே . 


செரு 


( 
உ 
) 


பாலன தாருயிர் மேற்பரி யாது பகைத்தெழுந்த 
காலனை வீடுவித் துக்கருத் தாகிய தென்னைகொலாங் 
கோலமலர்குவ ளைக்கழு நீர்வபல் சூழ்கிடங்கிற் 
சேலொடு வாளைகள் பாய் திரு நாகேச் சுரத்தரனே . 


ந 


( 
6 
) 


) 


குன்ற மலைக்கு மரிகொடி யேரிடை யாள்வெருவ 
வென்றி மதகரி யின்னுரி போர்த்தது மென்னைகொலா 
முன்றி லிளங்கமு கின்முது பாளை மதுவளைந்து 
தென்றல் புகுந்துல வுந்திரு நாகேச் சுரத்தரனே 


அரைவிரி கோவணத் தோடா வார்த்தொரு நான்மறை நூ 
லுரைபெரு கவுரைத் தன்று கந்தருள் செய்ததென்னே 
வரைதரு மாமணி யும்வரைச் சந்தகி லோடு முந்தித் 
திரைபொரு தண்பழ னத்திரு நாகேச் சுரத்தானே . 


தங்கிய மாதவத் தின்றழல் வேள்வியி னின்றெழுந்த 
சிங்கமு நீள்புலி யுஞ்செழு மால்கரி யோடலறப் 
பொங்கிய போர்புரிந் து பிளந் தீருரி போர்த்ததென்னே 
செங்கயல் பாய்கழனித்திரு நாகேச் சுரத்தரனே . 


( சா ) 


நின்றவிம் மாதவத் தையொழிப் பான்சென் றணைந்துமிகப் 
பொங்கிய பூங்கணை வேள் பொடி யாக விழித்ததென்னே 
பங்கய மாமலர் மேன்மது வுண்டுவண் டேன்ம லாச் 
செங்கயல் பாய்வயல் சூழ்திரு நாகேச் சுரத்தரனே . 


( எ ) 


12 


திருநாகேச்சுரத்தேவாரம் . 


வரியர நாண தாகமா மேரு வில்லதாக 
வரியன முப்புரங் கள்ளவை யாரழ லூட்டலென்னே 
விரிதரு மல்லிகையும் மலர்ச் சண்பக மும்மளைந்து 
திரிதரு வண்டுபண் செய்திரு நாகேச் சுரத்தரனே . 


( அ ) 


அங்கியல் யோகந் தனையழிப் பான்சென் றணை துமிகப் 
பொங்கிய பூங்கணை வேள் பொடி யாக விழித்தலென்னே 
பு ஙகய மாமலர் மேன் மது வண்டுபண்வண் டறையச் 
செங்கய னின்றுகளுந் திரு நாகேச் சுரத்தரனே . 


கூ ) 


குண்டரைக் கூறையின் றித்திரி யுஞ்சமண் சாக்கியப்பேய் 
மிண்டரைக் கண்டதன் மைவிர வாகிய தென்னை கொலோ 
தாண்டிரைத் துவணங் கித்தொழில் பூண்டடி யார்பரவுந் 
தெண்டிரைத் தண்வயல் சூழ் திரு நாகேச் சுரத்தரனே . 


( வ 


( 
ய 
) 


கொங்கணை வண்டாற் றக்குயி லும்மயி லும்பயிலுந் 
தெங்கணை பூம்பொழில் சூழ் திரு நாகேச் சுரத்தானை 
உங்க மலிகடல் சூழ்வய னாவல வூரன் சொன்ன 
பங்கமில் பாடல்வல் லாரவர் தம்வினை பற்றறுமே . 


( கக ) 


திருச்சிற்றம்பலம் . 


க்க . 


சா - யோகுதனை . எ - ம் . 

யோகு தன்னை ச - ம் . 


நாவலாரூரன் , 

-ம் . 


திருநாகேச்சுரத்தேவாரம் . 

13 
அருணகிரி நாதர் அருளிச்செய்த திருப்புகழ் . 

திருநாகேச்சுரம் . 


தானான தானத் தனத்த தத்தன 
தானான தானத் தனத்த தத்தன 
தானான தானத் தனத்த தத்தன 


ஆசாரவீனக் குதர்க்க துட்டர்கள் 
மாதாபி தாவைப் பழித்த துட்டர்கள் 
ஆமாவி னூனைச் செகுத்த துட்டர்கள் 

பரதாரம் . 
ஆகாதெ னமற் பொசித்த திட்டர்கள் 
நானாவு பாயச் சரித்ர துட்டர்கள் 
வேச நீரைக் குடித்த துட்டர்கள் 

தமியோர் சொம் . 
கூசாது சேரப் பறித்த துட்டர்கள் 
உரார்க ளாசைப் பிதற்று துட்டர்கள் 
கோலால வாழ்விற் செருக்கு துட்டர்கள் 

குருசேவை . 
கூடாத பாவத் தவத்த துட்டர்கள் 
ஏயாது தேடிப் புதைத்த துட்டர்கள் 
கோமாள நாயிற் கடைப்பி றப்பினில் 

உழல்வாரே . 
வீசாவி சாலப் பொருப் பெடுத்தெறி 
போரார வாரச் சமுத்தி ரத்தினில் 
மீளாம் லோடித் துரத்தி யுட்குறும் 

ஒருமாவை . 
வேரோடு வீழத் தறித்த முக்கிய 
போராடு சாமர்த் தியத்தி ருக்கையில் 
வேலாயு தாமெய்த் திருப்பு கழ்ப்பெறு 


வயலூசா . 


நாசாதிப் ராரத் ததுக்க மிக்கவர் 
மாயா விகாரத்தியக்க ருத்தருள் 
ஞானோப தேசப் சித்த சற்குரு 


வடிவான . 


நாதாவெ னாமுற் றுதித்தி டப்புவி 
யாதார மாய்கைக்கு முட்டமுற்றருள் 
நாகேச நாமத் தகப்பன் மெச்சிய 


பெருமாளே . 


திருச்சிற்றம்பலம் . 


கா 
பாயிரம் . கடவுள் வாழ்த்து 


சான்று பிள்ளையார் காப்பு . 


என்றென்னை யைவர்களின் மீட்டாளப் 

பேருருவ மிதுவாக் காட்டி 
யீன்றெடுத்த வவனன்றி யோரணுவு 

மசையாமை யெளியேன் றோத் 
தோன்று செய லெதற்கு முன்னாய்த் தந்தையியன் 

மகற்காகுந் தொன்மை காட்டுஞ் 
சான்றானை முகக்கடவு ளடிக்கமலந் 

தலைக்கமலந் தரித்து வாழ்வாம் . 


( க ) 


திருநாகேச்சுரர் வணக்கம் . 


அருநாகேச் சுரமகளை மணந்திட்டோன் 

யோக தனி லமர்ந்தே யெல்லின் 
வெருசாகேச் சுரவேளை விழித்தழித்துச் 

செவ்வேளை விழித்தே யீத்தோன் 
பெருநாகேச் சுரர்முதலெச் சுரராலும் 

நிச்சயித்துப் பெறவொண் ணாதான் 
திருநாகேச் சுரப்பெருமான் றிருவடிப்போ 

தெப்போதுஞ் சிந்திப் பாமால் 


மங்கைபாகத்தலைவர் வணக்கம் . 


எம்மொழியின் செம்பொருளா யியலாண்பெண் 

ணலியென்றே யிசைக்கொ ணாதா 
யம்மொழியின் பான் மூன்றாய் மறையியம்பும் 

வடமொழிக்கு மப்பா லாகி 
யிம்மொழியின் றமிழ்க்குறவு மிகப்பூண 

வுயரிருபா லிசையா நின்ற 
செம்மொழியின் பெயர்ப்பொருளா முமைபாகத் 

திறைவனடி சென்னி சேர்ப்பாம் 


( 5 ) 


திருநாகேச்சுரப் புராணய . 


15 


மலைமகள் வணக்கம் . 


கலைமகளே யெழுத்துமொழி யிசையுலகா 

யாவருமே காண நிற்க 
வலைமகளே பொருளுலகா யமைந்திடவு 

மவற்றுயிர்போன் றறிவாய் நின்று 
விலைமகளாத் தனக்கிசையவ் விருமகளு 

மிகுளையரா யிருபாற் சேரத் 
தலைமகளே யெனமறையு மறையு மலை 

மகளடிக்கட் டாழ்ந்து வாழ்வாம் 


குன்ற முலையம்மை வணக்கம் . 


உலகுயிர்கள் பெருகியிடு முடற்றாயார் 

காலுண்ணி னுடலே யாக 
நிலவியிடு மென்றாலு மப்பாலுந் 

தன்னாலே நிலைவ தாக்கிக் 
குலவியிடு மனைத்துயிர்க்கு மெந்நாளும் 

பசிவிடுக்கக் குறையா ஞான 
வலகில்பெருங் கருணைப்பால் சுரக்குமால 

முலையம்மை யடியைச் சார்வாம் 


மன்றாடினார் வணக்கம் . 


உலகாட வுயிராட வெழுத்தாட 

மொழியாட வோல மிட்டே 
லகிலா மறையாட நிலையான 

கலையாட வளவா நின்ற 
விலகுபல கருவியா டிடவெனது 

வினையாட வியல்பின் மாயை 
மலமாட மதியாட மன்றாடும் 

பெருமானை மனத்துள் வைப்பாம் 


( கூ ) 


சிவகாமவல்லியம்மை வணக்கம் . 


றைவனவ னெத்தனைதா னாடிடினு 

மத்தனையு மெதனா லென்றத் 
துறையறிய வாட்டமெலாங் தன்னாட்டக் 

கடைவைத்துத் தொழும் பினேங்கட் 


16 


திருநாகேச்சுரப் புராணம் . 


கறைபிறவி நோய் தீர்க்கு மருந்தளிக்க 

விச்சைசெய லறிவாய் நின்றே 
யிறைமகளாய் மன்றில்வளர் சிவவேட்கை 

வல்லியின்றா ளிறைஞ்சி வாழ்வாம் 


ஆலமர் கடவுள் வணக்கம் . 


துன்றியவின் னிளவலாய் முதியவரா 

நால்வருக்குஞ் சொன்னான் மறையின் 
நன்றான வறன் முதனான் கத்தனையும் 

நவிலாது நவின்றா ரேனு 
மென்று நலங் கேட்பவர்சொல் பவரியல்க 

ளத்தனையு மிசைத்தா ரென்ன 
வன்றாலின் கீழிருந்த வறிவனா 

ரடிக்கமல மகத்துட் கொள்வாம் 


( அ ) 


ஆனைமுகக்கடவுள் வணக்கம் . 


ஒரு கோடு மிருசெவியு மும்மதமு 

நால்வாயு முயரைங் கரமும் 
பெருவயிறுஞ் சிற்றடியும் பேதையே 

னகம் பொறித்துப் பிறங்கச் செய்தென் 
கருகுமல மிருவினைகண் மும்மாயை 

யகல்வித்துக் கருத்தி லன்பே 
யுருகுநெறி யைந்தெழுத்தோ டின்பருளும் 

பிள்ளைகழ லுளத்துள் வைப்பாம் 


. 


முருகப்பெருமான் வணக்கம் . 


அயிலெடுத்து மயிலின் மேற் காலெடுத்தன் 

றோலெடுத்தே யழுத வானோர் 
துயிலெடுத்துத் துயரெடுத்த சூரெடுத்துப் 

பேரெடுத்தச் சுரரைக் காத்துக் 
குயிலெடுத்து மொழியிருவர் மணமடுத்தோன் 

றன தன்பர் குறையாப் பிரவி 
வெயிலெடுத்து நிழல்கொடுக்கு முருகவே 

ளடிக்கமலம் விளம்பிச் சேர்வாம் 


( 
4 
) 


பாயிரம் . 


17 


திருநந்திக்கடவுள வணககம . ( வேறு ) 


மறை முதனூல்கண் மலைவறத்தெரிந்து 

மதிமுகிழ் முடித்தவ னடியி 
லுறைவுறு மன்றுந் தொழும்பதாமுயிரென் 

றுணர்வுற வருளினா லதையே 
நிறைவுற வேண்டி யிரண்டறும் 

வீடும் நினைத்திலா தென் குரு முதலா 
யிறை முத லடிமை யேற்றம ரகம்படி 

யேற்றத னிறையடி போற்றி 


( கக ) 


ஆளுடைபிள்ளையார் வணக்கம் . ( வேறு ) 


ஒருஞான முணராதே முடற்பிணியோ 

டுயர்பிறவி யொழிய வோர்ந்தே 
வருஞான மொழிமறையை மந்திரந்தத் 

திரமும்மர மருந்தாப் பாடி 
யருஞான வடிவன்ற னடிநினைந்து 

தனைமறந்தே யருளிற்றோய்ந்த 
ருஞான சம்பந்தப் பிள்ளையார் 
திருத்தாளைச் சிரத்திற் சேர்ப்பாம் 


( கஉ ) 


திருநாவுக்கரசர் வணக்கம் . 


ஒருநாளி லுடல் வெறுத்தே யுயிர்வெறுத்தே 

யுடைமையெலா மொருவிப்போந்தே 
யருநாவின் மறைபாடும் பிறைசூடி 

யடித்தொழும் பேயவையாக் கொண்டு 
வருநாளி னுயிர்ச் சிறுமையிறைபெருமை 

யுலகறிய மகிழ்ந்து பாடுங் 
திருநாவி னரசரெனச் செம்மைமொழி 

யடிகளடி சென்னி வைப்பாம் 


( க ) 


வன்றொண்டர் வணக்கம் . 


மன் றுடையா னாண்டவனுங் கொண்டவனுந் 

தந்தையுமா மாண்பு முற்றுந் 
தொன்றுடைய தோழமையில் வைத்துணர்ந்து 

வேண்டுவன சொல்லிப் பெற்றே 
3 


} 


18 


திருநாகேச்சுரப் புராணம் 


* 


நன்றுடையா னெளிமையையு மவனடிமைப் 

பெருமையையு நயக்கப் பாடும் 
வன்றொண்டன் பெருமையினை வாயார 

வாழ்த்தாதார் வாழாதாரே 


( கச ) 


ஆளுடையவடிகள் வணக்கம் . 


பணிமொழிதன் னறிவிச்சை செயலெல்லா 

மொழிந்திடவே பரிந்து வேண்டி 
மணிமிடற னருளன்றி யொன்றறியா 

தன்பதனின் மகிழ்ந்து மூழ்கி 
யணிமொழியா மகப்பொருளும் புறப்பொருளு 

மவனருளா வமைத்துப் பாடும் 
மணிமொழிய ரெனப்பெற்ற வாதவூ 

ரடிகளடி மனத்துட் கொள்வாம் 


(கரு) 


சண்டியடிகள் வணக்கம் . 


செறியொன்றி யுரைக்குமோ ரறிவனின் றிச் 

சிவபூசை நியம மாகப் 
பிறிவின்றி யெழுமன்பாற் பிழைபாடும் 

விளையாமற் பெருகச் செய்து 
வெறியொன்று மிதழியன்பால் விதியுடையார் 

பழிபாட்டின் விளவிற் கெல்லாம் 
குறியொன்று சான்றாக வருள்பெற்ற 

சண்டியடி குறித்து வாழ்வாம் 


( கசா 


சேக்கிழாரடிகள் வணக்கம் . ( வேறு ) 


போக்கொடு வரவு மில்லாப் 

புண்ணியத் தொண்ட ரன்பா 
லாக்கிய படிவத் தன்னான் 

னறிவிலே முய்யக் கொண்ட 
மாக்கதை யுலகிற் காணி 

மகிழன்பு நெறியிற் றந்த 
சேக்கிழா னடிம னத்துஞ் 

சிரத்தினு மணந்து வாழ்வாம் 


( கள 


பாயிரம் . 


19 


ஆசிரியன் வணக்கம் . ( வேறு ) 


பெரிதினும் பெரிதே யிறைவழி பாடருள் 

பெற்றிடு கென்றெமக்களித்த 
விரிதிரு வுருவும் பேருமொன் றில்லான் 

மீன்கனா ளழகனென் றிடவே 
பெரிதிருளகற்றுங் கதிரினு ளென்றும் 

பிரிவுறாச் சிவக்கொழுந்ததனால் 
பரிதியார் கோயில் வீற்றிருந் தருளும் 

பரமன தடியிணை பணிவாம் 


( கஅ ) 


நூல்வழி . ( வேறு ) 


சூதமுனி புகன்றிட்ட மூவாறு 

புராணமதிற் றுதைந்து நின்ற 
வோதரிய பெளடியத்தி னுத்தரத்திற 

மலச்சிறப்பே யுரைக்குங் காண்ட 
மேதமறமொழி நாகேச் சுரச்சிறப்பை 

யெம்பெருமா னெம்பிராட்டிக் 
காதரவோ டுரைத் தருள மொழிபெயர்த்துத் 

தமிழ் முறையா லறைத லுற்றேன் 


( கசு ) 


அவையடக்கம் . 


கரும்பதனை மனங் கொள்வார் 

கடிந்திடா ரதன் கோதை 
யரும்புமலர் ளேண்டிடுவோ ரதன் 

காப்பை யகற்றி யிடார் 
பெரும் பாம்பு மணியாகும் 

பெரு நாகேச் சுரன்புகழை 
விரும்புமன் புடைத் தொண்டர் 

வெறுக்காரென் புன்மொழியே 


( 2 (1 ) 


சிறப்புப்பாயிரம் . 


தோட்டிடை யெழுதற் கரு திரு 

நாகேச் சுரன்புக ழியாவரு முணரத் 
தேட்டிடை யுயரும் பொருளினி 

வருளிற் றெவுட்டுறண் ணாமலையண்ண 


20 


திருநாகேச்சுரப் புராணம் . 


கேட்டிட மூவ லழகிய வேலன் 

கிளந்திடு தமிழ்மொழி யதனுட் 
பாட்டிடை விரவு முரைச்செயு ள தனாற் 

பண்புறப் பகர்ந்தனன் மாதோ 


( உக ) 


தமிழ்நாட்டுச் சிறப்பு . 


தெருள்காட்டு மாரியர்க ளமரர்முத 

லெனைவர்களுந் திரண்டு தேர்ந்து 
பொருள்காட்டு நீர்மரமண் ணெல்லாமும் 

புனிதனெனப் புகலா நின்றே 
யிருள்காட்டு மதிகெடுத்து விதிகெடுத்துக 

கதியுடைய வீச னார்த 
மருள்காட்டுத் தமிழ்நாட்டுப் பெருமையெமர் 

மதிகாட்டி யறைதற பாற்றோ 


உஉ ) 


நாட்டுச் சிறப்பு . 


ஆவேறு மிறைவனரு ளுருவுடைய 

திருக்கோயிற் களவே யின்று 
பாவேறு மெய்ப்புலவர் பாட்டேற 

வருள்சுரந்து பாவ வொண்ணாக் 
கோவேறு முந்நாட்டின் முன்னாடாய்ச் 

சோழர்குலக் கொடியே யென்னக் 
காவேரி வளங்காட்டுந் திருநாட்டின் 

பெருமையது கரையப் போமோ 


( உக ) 


திருநகரச் சிறப்பு . 


அன்புநெறி யிதுவென்றே யகிலமெலா 

மறிந்துய்ய வருள வந்த 
வின்புடைய குன்றைநகர்ச் சேக்கிழா 

னகத்துளா யெம்மான் றொண்டர் 
மன்பொலியு மன்பதனை விளக்கியிட 

எஞ்ஞான்றும் வாழ்ந்த தென்னில் 
பொன்பொலியுந் திருநாகேச் சுரநகரா 
மிதன்பெருமை புகலப் போமோ 

பாயிரம் முற்றிற்று . 
திருச்சிற்றம்பலம் . 


( உச ) 


கணபதி துணை 
திருச்சிற்றம்பலம் 


திருநாகேச்சுரப்புராணம் . 


நாக நாதன் காப்பு . 
வரவுடையா ரன்பர்மனம் பிரியாத 

தாமுடையார் மதியார் நெஞ்சக் 
கரவுடையார் நீர்விரவி வருஞ்சடையிற் 

குரவுடையார் கழலிற்சார்ந்தோர்ப் 
புரவுடையா ரரையதனி லாவுடையா 

ரேழையர்பாற் பொருந்தச் சென்றே 
யிரவுடையார் புகழ்பாடப் பெறுவேமே 

லிசைந்தவுட லிசைந்ததாமே . 


( 1 - வது ) புராண வரலாறுரைத்தபடலம் . 

முன்னொரு காலத்தில் கைலை மலையிலே தேவர் , அசுரர் முத 
லிய எல்லோராலு மிறைஞ்சப்பெற்றுப் பன்னிறம் வாய்ந்த மணி 
களாலும் , மாற்று பர்ந்த பொன்னாலும் , விளங்காநின்ற முத்துமாலை 
களாலும் அணிசெய்யப்பட்ட நன் மண்டபத்திலே , சனகர்முதலிய 
முனிவர்கள் துதிக்கவும் , தேவர் அசுரர் முதலியவர்கள் அஞ்சலி 
கூப்பி வணங்கவும் , அரம்பை முதலிய தேவமங்கையர்கள் நடனஞ் 
செய்யவும் , நந்தி , சண்டி முதலிய கணநாதர்கள் வெண்சாமரம் 
விசிறி பணிமாறவும் , ஒன்பது மணிகளிழைத்தொளிராநின்ற 
மாணிக்கப்பீடத்தில் வீற்றிருந்தருளும் இறைவன் மலைமகளை முக 
மலா அகமலர்ச்சியோடு தழீ இக் கொண்டருளினர் . அவ்வமயத் 
தில் அம்மலைமகளாகிய இறைவி திருமால் , அலாவன் முதலிய தேவர் 
களால் புகழப்பெற்ற , தன் இறைவனுடைய மெய்ப்புகழைத்தா 
இனசொல்ல ஆற்றலுடையவளாக இருப்பினும் , தன் தங்கையா 


22 


திருநாகேச்சுரப் புராணம் . 


நானூறு 


கிய கங்கையைத் தாங்கிய அரனுடைய கதாமிர்தத்தை அப் 
பெருமான் திருவாயினாலேயே ஆங்கு வெளிப்படுத்தத் திருவுளங் 
கொண்டு , அச்சபையில் முனிவர் அமரர் முதலிய எல்லோரும் 
அறிந்துய்ய எம்பெருமானாகிய ஈசனை இறைஞ்சி அன்புடனே 
ஈசனே ! கங்காதா! மகாதேவ ! அருளின் கொள்கலமே ! உலகநாதா ! 
மகேசா ! மங்கலக்குணக்கடலே! திருமால் மலாவன் முதலியவர் 
களால் வந்திக்கப்பெற்ற திருவடித்தாமரையோய் ! காத்தருள்க. 
தேவதேவேசா! விடைக்கொடியாய் ! எப்போதும் என்மீது அருள் 
புரிந்தருள்கவென்று , துதித்து , இறைவா ! முன்னொருகாலத்திலே 
இப்பூமண்டலத்திலே நினைப்பினாலும் , பார்வையினாலும் , இட்ட்டமை 
மறுமை வீடுகளைத் தரத்தக்க நின்றிருத்தலங்களில் ஏழாயிரத்து 

நின்னால் சிறப்பித்துச் செப்பி யருளப்பட்டன. 
அவற்றுள் சிறந்தன 

எழுநூற்று முப்ப தெனம் 
ற்றுள் சிறந்தன நூறெனவும் , அவற்றுள் சிறந்தன முப்ப 
த்திரண் டெனவும் சொல்லப்பட்டன . 

சொல்லப்பட்டன . அவற்றுள் ஒன்றே 
எந்தவினையையும் இகந்து இக்கலியுகத்தில் எண்ணிபதையளிக் 
குங் கைலைக்கொப்பானதும் , சண்பகவனமென்னும் பெயருடை 
யது மென்று சிறந்தெடுத் தோதப்பெற்றுள்ளது . அத்தகைய 
அப்பெருந் தலத்தை அடியேனுக்கிப்பொழுது விளக்கமாக 
விரித்தரு வேண்டுமென்று மகேசனை வலம் செய்துவணங்கி 
அஞ்சலித்து விண்ணப்பஞ் செய்தனள் . இறைவனாரும் திருப் 
புன்முறுவல் செய்து அவ்வாறேதிருவாய்மலர்ந்தருளுவாராயினர் . 

மங்கலத்தைச செய்யும் மாதே ! மி.குந்த விருப்பமுள்ளதும் , 
தொடக்கத்திலேயே பயனளிப்பதும் தேவர் , மானுடர் , கந்தர்வர் 
இயக்கர் , சித்தர் , கின்னரர் , நாகர் , வசுக்கள் , திசைக்காவலர் இருடி 
கள் , மருத்துவர்கள் , அரசர்கள் , முதலியவர்கள் எல்லார லும் 
எஞ்ஞான்றும் ஏத்தப்பெற்றதும் , அ vi , பொருள் , இன்பங்களை 
எளிதிலீவதும் , சண்பகவனமெனப் பெயர் பெற்றதுமிதுவே . 
இந்நகர் காவேரிக்குத் தெற்கிலும் , அரிசொல்நதி யென்ற அரிசி 
லாற்றுக்கு வடக்கிலும் , திருவிடைமருதிற்குத் தென்மேற்கிலும் , 
திருந்து தேவன் குடியென்னுங் கற்கட க நகாத்திற்குத் தென் தி 
சையில் கூப்பிடு தூரத்திலும் , மாமக தீர்த்தத்திற்குக் கீழ்த்திசை 
யிலும் , திருநீலக்குடிக்குச் சிறிது வாயு திசையிலுமாய் விளங்கா 
நிற்பதும் , மிகுவனப்பினால் மிக்கதும் , வாக்கினாலுங் கேட்ப 


1 - வது புராண வரலாறுரைத்தபடலம் . 


23 


தனாலும் , காட்சியினாலும் , சிறிது காலந்தங்குதலாலும் , உயிர்களு 
க்குஎவ்வகைப்பாபமும் போக்கி இறைவனோடு கலப்பைத்தருவதும் 
இன்னும் இயல்பாக நடப்பவர் , அந்நகரின் வழியாக நடந்து 
போந்து வருவதாக நினைப்பவர் ஆகிய இவர்கள் அந்நகரில் ஓரடி 
வைப்பில் அவ்வடிக்கு ஓர்பரிமேதமியற்றின பயன் தருவதேயாம் . 
இனி. அந்நகர் முதல் யூகத்தில் ஒரு யோசனையாகவும் , இரண்டா 
வதுயுகத்தில் அதற்கு முக்காற் பங்காகவும் , மூன்றாவதில் அரைப் 
பங்காகவும் கலியில் காற்பங்காகவும் இடங்கொண்டுள்ளது . 


இனி,இதற்குள்ளான இத்திருநகரிலுண்டாயவிலங்குகள் , பற 
வைகள் , விட்டில் முதலி பன , பரங்கொடி , செடி , புல் , பூடு , புழு 
முதலியன யாவும் இறுதிக்காலத்தில்கைலையை யடைந்தெனதுரு 
ப்பெறுகின்றன . அவ்வாறாயின் இந்நகரில் தங்கிய மக்களின் இய 
ல்பை இபபுவானேன் ? அந்தணர் , அரசர் , வணிகர் , வேளாளர் , 
வர்கள் மங்கையர்கள் , ஆடு , மாடு மேய்ப்பவர்கள் , தச்சர் , கொ 
ல்லர் முதலியதொழிலாளர்கள் இறைவனை ஒருமுறையேகண்டால் 
வேற்றுமையின்றி இறைவனுருவை அடைகின்றார்கள் . 

இன்னும் அந்நகரின் சண்பகமரத்தின் நிழலில் இமைப்பொழு 
தாவது வசித்தனரேல் , அவர் கையிற் கைலையே என்பது உண் 
மை . இனி எல்லாசசெல்வமும் அவர்களிசைவார்கள் என்பதைக் 
கேட்பதென் ? அருநகர் அந்தணர்களுக்கு அகநிறைந்த அமுதளிப் 
பவர்கள் மறுமையில் அரசியலை அணுகப்பெறுவார்கள் . முன்னே 
இ , நகரை அன்புடன் பூசித்து நந்தி பதவியைப் பெற்று நந்தீசர் 
எஞ்ஞான்றும் நாகேசர் முன்னிலையில் வசிக்கின்றார் 

விநாயகன் பூசித்துக் கணத்தலைமை பெற்று எப்போதும் 
இந்நகரிலேயே தங்கியுள்ளான் . நாகேசரைப்பூசித்தற்கு முன்னரே 
அவனைப் பூசிப்பவர்களான இந்திரன் முதலியவர்களும் நினைத்த 
தைப் பெறுகின்றனர் . இதுவுண்மை . இந்நகர்க் கடவுளைக் கௌத 
மர் பூசித்து அகலியைபை அடைந்தனர் . நளன் பூசித்து இழந்த 
தமயந்தியை யெய்தினன் . பராசரர் பூசித்து மச்சகந்தியைப் புண 
ர்ந்த பாவம் போக்கினர் . பாண்டவர்கள் பூசித்து முன்னரே 
யிழந்த செல்வத்தையேற்றுக் கார்த்திகை மாதத்திருவிழாவும் 
நடத்தினர் . நாகேசர் நின்னாலும் சிறப்பாகப் பூசிக்கப்பெற் 
றார் . வசிட்டர் கார்த்திகைமாதத்தில் அந்நகரில் பூசித்து மக்கள் 


24 

1 - வது புராண வரலாறுரைத்தபடலம் . 
சோகத்தை மாற்றினர் . , இந்திரன் குருவின் கட்டளையால் பூசித்து 
இழந்தசெல்வத்தை அடைந்து இன்பத்தை யெய்தினன் . பிரமன் 
பூசித்துப் பேறு பெற்றனன் . பகீரதன் இந்நகரில் கடவுளைப் 
பூசித்துக் கங்கையை அடைந்தான் சித்திர சேன அரசன் வை 
காசி மாதத்தில் பெருந்திருநாளெனப்படும் மகோற்சவஞ் செய்து 
நற்புத்திரனை அடைந்து புகழ் பெற்று உலகையாண்டனன் . சிவ 
யோகியாகிய அந்தணன் ஒருவன் , சண்பகநாதன் கோவிலிற்புல்லைப் 
பறித்துப்புனிதனாப் ஈசனானான் . ஆதிசேடனும் , ( தக்ஷகன் ) தக்கக 
னும் , கார்க்கோடகனும் ஆகிய நாக அரசர்கள் பூசித்து நமக்குப் 
பணியானார்கள். மாபெரும்பாவிகளானாலும் , இந்திரனாற் செய்யப் 
பட்ட திருவிழாவில் இறைவனைக்கண்ணுற்றால் பெறுதற்கரிய முத் 
தித்திருவைப் பெறுவார்கள் . சிவனிரவில் வில்வத்தின் வரலாற்றை 
யும் , ஆலமாவரலாற்றையும் , ஆலயவரலாற்றையும் , இந்நகரில் முறை 
யாற் சொல்லக் கேட்பவர்கள் இறைவனது திருவடிப் பேற்றை 
யெளிதிற் பெறுவார்கள் . அன்றியும் வில்வத்தினால் திருவிழாக் 
காலத்தில் இத்தலத்தின் இறைவனை அர்ச்சித்து வணங்குகின்ற 
அன்பர்கள் பெரு நோய்கள் மிக நலிவதினின்றும் பிரிந்து வாழ் 
வார்கள் . 

இனி இத் தலத்தில் மிகப்புனித நீர் நிலையான தீர்த்தங்கள் 
பன்னிரண்டுள்ளன . அவையாவன ; சூர்பதீர்த்தம் , இயமதீர்த்தம் , 
பிரமதீர்த்தம் , சந்திரதீர்த்தம் அக்கினிதீர்த்தம் , துர்க்காதீர்தகர் , 
கௌ தமதீர்த்தம் , பராசர தீர்த்தர் , இந்திர தீர்த்தம் , பிருகுதீர்த் 
தம் , கண்ணுவ தீர்த்தம் , வசிட்ட தீர்த்தம் என்பனவாம் . 

வையாவர்க்குங் கலியில் கிடைத்தற்கரியவாம் . இத்தீர்த்தந் 
களில்மூழ்கி ஒருநாளாவது இருநகரிலிருந்தவர்கள் கடவுட் பிறப்பி 
னரே . மறையோதி இல்லறம்புகுந்து இந்நகரில் வாழுநராகிய அந் 
தணர்களுக்குப் பசு , பூமிமுதலியனவற்றைத் தானமாக வழங்கின 
வர்கள் அப்பூமியில் புல்பூடு உள்ள அளவுஞ் சாகதீபததிற் பிறந்து , 
ஆங்குப் பெரும்போகம் துய்த்துப்பின் , பூமியிலே முனிவர் குலத் 
திற் பிறந்து அருங்கலைபயின்று அங்கும் பெருஞ்செல்வம் நுகர் 
ந்து இறுதியில் ஈசுவரத்தன்மையை யெய்துவார்கள் . 


இத்தலத்துச் சண்பக மாத்தடியில் பூசித்து அதனை வலம் 
வருபவர் பூமியைவலம் வந்த பயனைப் பெறுவார்கள் . இனி அஞ் 


1 வது புராண வரலாறுரைத்தபடலம் . 


25 


சலி , வணக்கம் , செபம் , தவம் முதலாயின செய்கிறவர்கள் முறை 
யே இராக்கதம் , பைசாசம் , வேதாளம் முதலிய பிணிப்பினின் 
றும் நீங்கி இன்பநிலையைப் பெறுவார்கள் . 


கார்த்திகை மாதத்தில் சூர்ய தீர்த்தத்தில் திங்கட்கிழமை 
சிவனிரவு ,சங்கிராந்தி , அர்த் தோதயம் , மகோதயம் , இரண்டயனம் , 
வியதிபாதம் , அமாவாசை , பௌர்ணமி , முதலிய புண்ணியதினங் 
களில் மூழ்கி இந்நகர்ச்சிறப்பைக் கேட்பவர்கள் செல்வம் , கல்வி 
பசுக்கள் , புத்திரர்கள் , ஞானம் , சிவன்பாலன்பு , சிவனார் திருவடிப் 
பேறு முதலிய நலங்களெல்லாம் எளிதிலெய்துவார்கள் . இது திண் 
ணமென்றருளினர் . 


திருச்சிற்றம்பலம் . 


( 1 - வது ) புராண வரலாறுரைத்தபடலம் முற்றிற்று 


( 2 - வது ) சூலதீர்த்த வரலாறுரைத்த படலம் . 


பகீர 


மலைமாது இறைவனை இறைஞ்சி இத்தலத்தின் பெயர்க்கார 
ணமும் , நந்தி வருகையும் , மூத்தபிள்ளையார் முயன்றுவந்த வாலா 
றும் , கௌதமர் , நளன் , பராசரர் , பாண்டவர் , வசிட்டர் , இந்திரன் 

ரதன் , பிர்மா , தக்ககன் , முதலிபவர்கள் வரலாறுகளும் , பன்னி 
ரண்டுபுனிதநீர் நிலைகளின் வரலாறுகளும் , இன்னும் அத்தலத்தின் 
பல வரலாறுகளுமான எல்லாவற்றையும் , வரன்முறையேவிரித்தும் , 
விளக்கியும் , விளம்பி யருளவேண்டுமென விண்ணப்பஞ் செய்து 
வணங்கி அஞ்சலித்து நின்றனள் 


அது கேட்டு இறையனார் திருப்புன்முறுவல் செய்து இறைவி 
யே ! ஒருமுறை கேட்டாலே முத்தித்திருவை முன்னளிப்பதாயும் , 
முழுத்தூய்மை யுடையதாயும் , மறைப்பொருளாயும் , கைலையைக் 
கையில் தருவதாயும் , மெய்ஞ்ஞானத்தை விரைந்தளிப்பதாயும் , 
உளத்தை ஒருப்படுத்துவதாயும் உள்ளது இத்தலமே . இன்னும் 
இது மூவுலகத்துங் கிடைத்தற்கரிது . இதன் பெயரைச் சொல் 


4 . 


26 


திருநாகேச்சுரப்புராணம் . 


வார்களும் , கேட்பார்களும் இக்கலியில் நிரம்ப அறிவுடையராவா 
ர்கள் . இத்தகைய சண்பகவன வரலாற்றை மாதே ! நீகேட்ட 
வண்ணம் முறையே விரித்தும் விளக்கியுங் கூறுகின்றேன் கேட் 


பாயாக . 


முன்னொரு நாள் சிவத்தொண்டர்களில் முதன்மையான நந் 
தீசன் அறவடிவாகிய காமதேனுவின் அருமை மகவாகப் பிறந்து , 
சிவன்பால் அன்பு பூண்டு கைலையிற் கலந்து இறைவனையெழில் 
பெறப்பூசித்துத் தேவவாண்டாயிரமாக அருந்தவமியற்றாநின்ற 
னன் . அதற்கு அவர் மகிழ்வடைந்து அவன்முன்றோன்றி அரிய 
காட்சியளித்து என்னையெண்ணி இத்துணையும் இவ்வரிய தவமியற் 
றுவானேன் ? நினக்கு வேண்டியவையாவை ? கேட்க , என்று கூறி 
யருளினர். அதுகேட்ட நந்தீசன் நான்குமுறை நலமாவலம்புரி 
ந்து அடியற்ற மரம்போல் விழுந்து வணங்கி வேண்டுவானாயினன் . 


என்னுயிர்த்தலைவ ! யான் அழிவுடைய வரங்கள் எவையும் 
வேண்டேன் . அடியேன் கேட்கத்தக்கன ; நாயேன் நினது திரு 
முன்னே பொற்பிரம்பேந்திப் புனிதனாய் நிற்றல் வேண்டும் . எத் 
தலங்களிலும் தரிசிக்க வருமெல்லோரும் நின் முன் என்னைத்தரி 
சித்து , உன்னைப் பார்க்குமிடத்து என்பின் நின்றே என்விதை 
பிடித்துக் கொம்பின் இடைவழியே உன்னைப்பார்த்து எது ? 
எது ? வேண்டினரோ , அதை யதை அவர்கள் அனைவர்கள் 

களுக்கும் 
தேவரீர் தடையின்றி அளித்தருளவேண்டுமென்று விண்ணப்பஞ் 
செய்தனன் . 


அவ்வாறு விண்ணப்பஞ்செய்த நந்தீசனை எம்பெருமான் 
கருணை நோக்களித்து , ஏற்றிற்கேந்தால் ! இவ்வரன்கள் முற்றும் 
நீகேட்டபடியே இவ்விடம்விட்டு மற்றொரு தலத்தில் தருகின்றேன் 
அவைமுற்றும் பெருக வென்று அருளினர். 

அதுகேட்ட நந்தீசன் மீண்டும் வணங்கி வலஞ்செய்து துதி 
த்து அஞ்சலித்து அகங்கையராய் , சங்கா ! கௌரீச ! அத்தலந்தா 
னெதுவா i ? அதை என்மீது தண்ணளிசெய்து திருவாய்மலர்ந்த 
ருள்க வென்று விண்ணப்பித்துக்கொண்டனன் . சிவபிரான் அன் 
பனே , பூதலத்திலே தண்உகாரணியத்தின் நடுவிலே காவிரியின் 


2 - வது சூலதீர்த்த வரலாறுரைத்த படலம் 


27 


தெற்கல கூப்பிடு தூரத்திலே சண்பகவனமென்று ஒன்றுள்ளது . 
அத்தலத்தில் , காற்று , நீர் , இலை , பழுத்தசருகு . இவைகளையுண்ப 
வர்களாய்த் - வஞ்செய்து கொண்டு அளவிலார் அமர்ந்துள்ளனர் . 
அத்தலம் போந்து யான் செய்யவேண்டுவன பலவுள் . அப்படி 
யாக இதுவமயம் இவ்வரத்தை இங்ஙனமே தந்தால் என்கொள் 
கைக்கு எதிராகுகே . என் செய்வேன் ! அன்றியும் ஒருகாரியத்தை 
முன்னிட்ட ஒருவன் வேறு முயல்வானாயின் அக்காரியம் பயன்பு 
டாது பழியுமாம் . அக்காரியத்தைத் தருவானும் , பெறுவானு 

இருவரும் இருள் நரகினைபெய்துவார்கள் . இது தான் 
மறையின்றுணிபு மென்றுணர்க . 


மான 


இதனால் த்தலஞ்சென்று முன்னே முயன்றவர்களுக்குப் 
பயன்றந்து பின்னர் அத்தலத்திலே நினக்கும் வேண்டுவன அளி 
த்தருள மவன் . ஆதலால் எனக்கு முன்னரே ஆண்டு எய்துக 
வென்று அருளிப் போவாராயினர் . அவ்விறைவனைப் பணிந்து 
பிரியாவிடை பெற்ற நந்தீசன் சின்னாளில் அப்பெருமான் ருள்வ 
ழியே வந்து சண்பகவனஞ்சார்ந்தனன் அவணிருக்கின்றமுனிவர் 
களனைவரையும் கண்ணுற்று வணங்கி மகிழ்ந்து தன்னிலும் போ 
ன்பர்களாய்ப் பெரிதும் அவர்கள் திகழ்வதை வியந்து அத்தலத் 
திலேயே அவர்களைப் போலவே.பருந்தவத்தி லமர்ந்தனன் , 


சின்னாட்சென்றபின்னர்ச்சி வபெருமான் பன்னிறக்கொடியும் 
நவமணி பிழைத்த பொன்னிறவணியும் , கூவிரமும் , மாலைகளும் 
வெண்சாமரமும் , பொற்குடைகளும் , புட்பங்களுமாகிய இவற்றால 
லங்கரிக்கப்பட்ட வெண்கு திரை பிணைத்தபொற்றேரின்மீது மணி 
முடி , மகரி முதலிய அணிகளணிந்து எழுந்தருளினர் . பேரிகை , 
தண்ணுமை முதலிய பதினெண் இசைக்கருவிகளும் , ஒலித்தன . 
எஞ்ஞான்றும் இனிய அன்பர்களான இருடிகள் , கணங்கள் முத 
லிய எவர்களுந் துதி செய்யப் புரட்டாசித தங்களின் இறுதி 
நாளில் , மாலைக்காலத்தில் , மீன இலக்கினத்தினிறுதியில் , பிரதோஷ 
காலத்தில் , இரேவதிநாட் கடைசியில் எம்பெருமானார் சண்பக 
வனத்து வந்து உவந்து தவஞ்செய்து கொண்டிருந்த் அவ்வன் 
பர்களுக்குக் காட்சி கொடுத்தருளினர் . 


அப்பெருமானைத் தேவர் , மனிதர் , முனிவர் , இருடிகள் 
முதலானவர்கள் எல்லோரு மின்புறக்கண்டு இன்பக் கண்ணீர் 


28 


திருநாகேச்சுரப் புராணம் . 


தமது மெய்யெலாம் இழிய இருகைகளுந் தலைமேலேற மயிர் 
சிலிர்ப்ப மகிழ்ந்து வலஞ்செய்து வணங்கித் துதிகள் சொல்லுவா 
ராயினர் . 


மாயையாலுலகந் தோற்றமு மிறுவும் மகிழ்ந்தளி 

செய்கையும் வாய்ந்த நல் லெழிலோய் 
ஆய நான்மறையு மாங்கத னுறுப்பு 

மானவெம் பெருமா னாதர வில்லார்க் 
கேபநல் லுறவோ யெண்ணரும் விண்ணோர்க் 

கியன்றநற் றலைவா வெண்ணிய மேன்மை 
தோயவல் லாண்மைய கூற்றதன் கூற்றே 

தூயபொன் னிறத்தாய் சுடரடி தொழுகோம் .. 
மலையின் மேனின்றும் மலைமகண் மணந்தோய் 

மாரனை விழித்துப் பொடித்த பினாகி 
மலைவினல் லறிவாய் மன்னிய வமுதாய் 

வந்தருள் வள்ளால் வடிவொன்று மில்லாய் 
நிலை தரு வறிவார்க் கினியநற் பயனே 

நிகழ்தரு குற்ற முடையரைக் கொல்வை 
தலைவ நீ யாருஞ் சார் தரற் கரியாய் 

தணிவினற் குணக்கடல் சார்ந்தடி தொழுகோம் . 


என்று வணங்கி நின்றனர் . அதுகண் டருளிய அம்மையப்பனா 
வார் மேகவொலி போன்று முனிவர்காள் ! நீவிர் இவ்வாறு அருந் 
தவம்புரிவ தென்னை ? உங்களுக்கு வேண்டுவன அளிக்கவே 
விரும்பி ஈங்கு வந்தனம் விரைந்து கூறுக வென்றருளினர். 

அதற்கு அகமகிழ்ந்து முனிவர்களனை வரும் ஈசனே ! எஞ் . 
ஞான்றும் நின்னையேயறியும் அழியா அறிவையும் , நின் திருவடிக் 
கமலங்களையே நினைந்து நினைந் துருகும் அன்பையும் , நின்னுருவ 
வீடு பேற்றையும் அளித்தருளல் வேண்டுமென்று விண்ணப் 
பஞ் செய்திரந்து வரங்கிடந்தனர் . அப்போதே எம்பெருமானும் 
அவர்கள்பால் அருள் நோக்கஞ்செய்து தனது சூலத்தை யெடு 
த்து ஊன்றியிடப் பிலத்தினின்றும் பெருகி மேலெழுந்த கங்கை 
யை அவர்களுக் கறிவித்து அதற்குச் சூலதீர்த்தமெனப் பெயர் 


7 


29 


2 - வது சூலதீர்த்த வரலாறுரைத்த படலம் . 
தந்து இதனில்எல்லீரும் முழ்கினீராயின் மெய்ஞ்ஞானமும் , அத 
னால் மெய்யன்பும் அதனால் வீடுபேறும் , பெறுவீர்களென்று , 
அறைந்தருளி மறைந்தனர். அம் முனிவர்களெல்லோரும் நம் 
பெருமான் அருளிய அப்பொழுதே அப்புனித நீரில் பரமனருளை 
நினைந்து படிந்து ஐந்தெழுத் தோதி மெய்ஞ்ஞானமும் , மெய்யன் 
புப் பெற்றுப் பன்னாளிருந்து பரமனுருவும் பெற்றின் புற்றனர். 
இதைக்கேடடவர் , சொன்னவர் , இதற்கு தவிசெய்தவர் யாவகும் 
இருமையும் , இன்பமெய்தி இறைவனுருவையும் பெற்றின் புறுவர் . 

திருச்சிற்றம்பலம் . 


சூலதீர்த்த வரலா றுரைத்த படலம் முற்றிற்று . 


a deipe 


( 3 -வது ) நந்தீசன் வரம்பெற்ற படலம் . 

நலந் தருவழியாய் முந்தி நந்தீசன் தவஞ்செய்து வரம்பெற்ற 
வரலாற்றை முதலில் உனக்கு மொழிகின்றேன் உமைமங்காய் ! 
கேட்பாயாக வென்று இறைவனார் மொழிந்தருளத் திருவுளம் 
பற்றா நன்றார் . 


சண்பகவனத்தில் நந்தீசன் இறைவன் சொன்னவாறே வரு 
தருந்தவம் புரிந்தனன் . அவ்விறைவன் அவர்க்கு முன்றோன்றி 
காட்சி கொடுக்க முன் கேட்ட வரங்களனைத்தும் வரன் முறையா 
கக் கேட்டனன் . அவ்வாறே அதுமுதல் நாகேசர் திரு முன்னி 
லையிலே யே பொற்பிரம்பேந்தி நின்று முன்வரும் தேவர் , முனி 
வர் , மக்கள் முதலியவர்கள போக்குவரவால் நெருக்குகின்றவர் 
களை அமைதியாக்கி யதிகாரஞ்செப்பும் அகப்படித் தொண்டை 
எஞ்ஞான்றும் அடைக . திருவிழாக் காலத்தில் எனக்கு முன்செல் 

என்னைக் கண்ணுறுவா ரெல்லாருள்ளும் நின் பின்னின்று 
நினது கொம்பினிடை வழியாகக் கண்ணுற்றுக் களிக்காதவர்க 
ளுக்கு யான் சிறிதும் அருள் செய்யாதவனாவேன் . இது உண்மை . 
அதற்கேதுவாக நின் கொம்பின் நடுவண் வேதம் , ஆகமம் , மந்தி 
சம் , புராணம் , ஸ்மிருதி முதலியவைகளும் , பல கடவுளர்களும் 
உண்மை வடிவத்துடனேயே நிலையுதல் கொள்ளுகவென்றும் 


க . 


கார் சர்கனள 


30 


திருநாகேச்சுரப் புராணம் . 


அதுவுமன்றி என் அணியான ஊர்திகளுள் நீ சிறந்த ஊர்தி 
யாகுக . 

எங்ஙனமென்றால் அவரவனுக் கன்னப் பறவை போல 
வும் , திருமாலுக்குத் திகழ் புள்ளரசுபோலவும் ஆகுக் . அவர்களை 
யொப்ப நீயும் என் கொடியிலும் உயர்த்திடப்பெறுக . இவ்வரத் 
தால் யாரும் என்னைப் பூசிக்குங் காலையில் உன்னையும் பூசிக்க 
வேண்டும் . இவ்வரமுற்றும் இத்தலம் போல் என் எல்லாத் தலங் 
களிலும் என் முன்னாகவே நீயிருந்து இப்பூமி உள்ள அளவும் , 
இருசுடர்கள் உள்ள அளவும் பெற்றின்புறுக . அங்கனமாயினும் 
இத்தலத்தில்மட்டும் நந்தியே ! என்னை மிகச்சிறப்பாகப் பூசித்திடுக . 
இவ்வரமே ஒவ்வொரு கற்பத்திலும் , உனக்குத் தந்தனனென்று 
மிறைவனார் திருவாய் மலர்ந்தருளினர் . பின்னர் அதனைக் கே 
ட்ட நந்தீசன் சிவபிரானை வலஞ்செய்து வணங்கித் துதித்து 
விடைபெற்றுக்கொண்டு சூலப்புனித நீரிற் புக்கு மூழ்கித் தூய 
ராய்த் திருநீறு கண்டிபுனைந்து ஐந்தெழுத்தோதிச் சிவபிரானை 
யே சிந்தித்து அறுகு , கூவிளம் , முழுவெள்ளரிசி , சந்தனம் , ந.று 
ம்புகை , திருவிளக்கு , பால் , ஐந்தமுது , மணங்கமழுமெண்ணெய் , 
சண்பக முதலிய பூமாலைகள் , பல பூக்கள் , நெய்விளக்கு , திருவ 
முது , கண்ணாடி , வெண்சாமரம் , ஆடை , மேற்கட்டி , பழம், வெற் 
றிலை , பாக்கு , பதினெண் இசைக்கருவிகள் , இருக்கு , தோத்திரம் 
நிருத்தம் ஆகிய இவற்றால் அவ்விறைவனைக் காமிக ஆகமப்படி 
யே காண்பார் இன்பும் அன்புடன் வழிபட்டு வலமும் வணக்க 
முஞ்செய்து , அன்று முதல் சிவபிரான் கட்டளைப்படியே திருத் 
தொண்டை ஏற்றனன் . சிலநாட் சென்றபின்னர் அமரத் தச்சனை 
அழைத்து உட்கோயிலும் , கோபுரம் , நான்கு ஏழு ஆவரணமாகிய 
மதிற்சுற்றுகள், அவற்றுள்சுற்றுக்கடவுளர்கோயில்கள், பூந்தோட் 
டம் , உய்யானவனம் , சாளரங்கள் அட்டிற்சாலை முதலிய பலசாலை 
கள் , பலமண்டபங்கள் , மணித்தோரணங்கள் , மணிப்படிக்கட்டு 
கள்முதலிய வாகப்புறக்கோயிலும் அமைத்து , வாகனம் அபிஷேக 
வட்டில் முதலிய கலங்களும் , கொடை , வெண்சாமரம் கொடிமுத 
லிய இடிபிடிகளும் , கொடித்தூணும் , ஆகியவெல்லாமுஞ் செய் 
வித்து இவ்வாறு இறைவன் திருக்கோயில் முற்றும் அணிவகுப்பு 
அமைவித்தனர் . எப்பொழுது மிறைவனைத் தரிசிக்க அவன்றிரு 
முன்னே தன்னிடமாகிய நந்தி மண்டபமு மியற்றுவித்தனர் . சூல 
தீர்த்தத்திற்குப்படிக்கட்டுகள் முதலிய பண்புறச்செய்வித்து அம் 
மையார்க்கும் அவ்வாறே ஆலயம் அமைவித்தனர் . இருவருக்கும் 


3 - வத நந்தீசன் வரம்பெற்றபடலம் . 


31 


மாபெருந்தேர்கள் இயற்றிவித்தனர் . திருவிழாச் செய்ய வைகாசித் 
திங்கள் சுக்கிலபக்கம் புனர்பூச நட்சத்திரத்தில் கொடியேற்றஞ் 
செய்து ஒன்பது நாட்கள் விழா நடத்திச் சுவாதி நட்சத்திரத்தில் 
தேர்த் திருநாள் கொண்டாடிவிசாகங்கூடிய பௌர்ணமையில் சூல 
தீர்த்தத்தில் திருவிழா முடிவாக நீராடல் நிகழ்த்தித் திருவிழாக் 
காணவந்தவர்கள் அனவர்களுக்கும் அமுது முதலிய நன்றாற்றி 
அன்புடன் தனதுபணிகளெல்லாம் அசசிவபிரானே ஏற்றுக் 
கொள்ள விண்ணப்பித்து நித்தியமாகிய நாட்பூசையும் செய்துவக் 
தனர் . இறைவன் இனிய கட்டளையைத் தாங்கி , இப்போதும் இறை 
வன் திருமுன்னே இருக்கின்றார் இதைக் கேட்டவர் சொன்ன 
வர் நினைத்த பலனை யெய்தி இறைவன் திருவடிக்கன்பராவார். 
இஃதுண்மை . 


திருச்சிற்றம்பலம் 


( ந - வது நந்திவரம் பெற்ற படலம் முற்றிற்று . ) 


( ச - வது ) மூத்தபிள்ளையார் வந்து வரம் பெற்ற படலம் . 


தேனார் குழலாய் ! நினது மூத்தபிள்ளையின் வரவைஉனக்குக் 
கூறுகின்றேன் ; கேட்பாயாக வென்று , கூறுவான் தொடங்கினர் . 
சிலகாலஞ்சென்றபின்னர் மூத்தபிள்ளையார் பேரெலி வாகனத்தில் 
ஏறிச்சென்று யானிருக்குமிடத்தினைத்தேடிச் சண்பகவனம்வந்து 
இந்நகரின் அழகைக் கண்டனர் . இதில் சண்பகம் , மகிழ் , பனை , 
பச்சிலை மரம் , புன்னாகம் , கிருதமாலம் , கேசரம் , சுரபுன்னை , உலோ 
த்தரம் , திந்துகம , வில்வம் , குந்தம் , குரவம் , கடம்பம் , திலகம் , 
ஆமலகம் , வேம்பு , கோவிதாரம் , பாடலம் , அசோகம் , கமுகு , 
மல்லிகை , மாலதி , சாதி , யூதிகை முதலிய கொடி செடி கூடிய 
பூமரச் செறிவுகளினால் மணமும் , குளிர்ச்சியும் மலிய இளந்தென் 
றலினிதே யுலாவத்தேன் தாரையொத்த குயிலிசை இசைய மயிர் 
லாட மனமகிழ்ந்தனன் . திருப்பருப்பதம் , திருவாரூர் , திருக்கோ 
கர்ணம் , திருவண்ணாமலை, சீகாழி , காசி , மதுரை , சந்தனவனம் , 


32 


திருநாகேச்சுரப் புராணம் . 


திருப்பாதிரிப்புலியூர் , திருக்கழுக்குன்றம் , திருவானைக்கா முத 
லிய புண்ணிய தலங்கள் , புண்ணிய தீர்த்தங்கள் முதலாய இடங் 
களினின்றும் வந்து நீரையும் , பழுத்துதிர்ந்த சருகையும் உண்டு 
ஒருமைப்பட்டமனத்துடன் இருக்கின்றவராகியமாமுனிவர்களும் 
பிரமா , இந்திரன் , சந்திரன் முதலிய தேவர்களுக கந்தர்வர் , கின் 
னார் , சித்தர் , சாத்தியர் , இபக்கர் , வசுக்கள் , மருத்துவர் முதலிய 
கணங்களும் ஆகிய எல்லோருஞசூலதீர்த்தக்கரையில் இறைவனைப் 
பூசித்ததையும் அப்பிள்ளையார் கண்டுகளித்து அக்கடவுளைத் தலை 
யாலிறைஞ்சி வலம் வந்து நநதிக்கொம்பினிடைவழியே கண்ணும் 
றுப்புகழ்ந்து துதிகூறுவாராயினர் . 

எண்ணிய தளிப்பாய் எந்தப் பவத்தையு மிகப்பாய் செல்வ 
வண்ணலே பொறுமை கோப மளவிய வடிவ மானாய் 
பண்ணிய குற்ற மில்லாய் பரவவெஞ் ஞான்று முள்ளாய 
கண்ணு தன் மதிமு டித்தோய் கன்மகள் பாக போற்றி . 

வேறு . 
அருப்போடு நினைத்திடவே யண்ணிடுவா 

யன்பர்கட் கன்பா நண்பா 
பொருப்பான கைலையாய் புகலெதற்கு 

மிறையானாய் புரியு மின்ப 
வொருப்பட்ட மறையாலு முணராம 

லதனிலய முருவ மானோய் 
விருப்பறிவு தொழில் வடிவாய் வியன்சாம 

வடிவிசையின் விருப்பாய் போற்றி . 


சிறந்தவா சிறந்தோர்தந் நிலையமே 

திகழ்மாமை சிறந்தா யெல்லா 
மிறந்திடவு மிறவாதா யெம்மிறைவா 

வெழில்வடிவா யிடையூ றில்லாய் 
நிறந் திகழுங் கல்லி தன துருவானோ 

யதனிடமாய் நிகழ்வாய் நாத 
வறந்திகழ யாருமுனை வணங்க நின்றாய் 

வணங்குவர் தம் மண்ணால் போற்றி . 


நாதமே யந்தாத வடிவமே 

யதன் விருப்பா யறமாய் நின்றாய் 
போத நீ தொழில்விருப்பா புகல் முன்னும் 

பின்னைய போந்தாய் பாகங் 


4 - வது மூத்தபிள்ளையார் வந்த வரம் பெற்ற படலம் . 


33 


காதமிகு வீரனே நல்வீர 

வீராவன் கால காலா 
பேர் தமிகு மதனழித்தா யியற்கையினு 

மியற்கையாய் போற்றி போற்றி 


இவ்வாறு தோத்திரஞ் செய்து இன்பத்தால் தன் செயலற்று 
நிற்கின்ற மூத்தபிள்ளயைச் சிவபிரான் நிறைந்த அகமலர்ச்சி 
யோடு தழுவியெடுத்து மடியில் வைத்து இன்பவிழிநீரிழியக் 
காரொலிபோனற திருவாக்கால் ஆனைமுகனே ! மூத்தபிள்ளாய் ! 
நினது நல்வரவு நோக்கி நெடிது மகிழ்ந்தேன் . பூசையாலும் , 
துதிபாலும் , பேரின்பம் பெற்றனன் நின் வேண்டுகோள் 
என்னை ? நீ யெனக்குப் பிள்ளையாயினை ! அன்றியும் என் அன்ப 
ரிற் சிறந்தாய் ! நீளிடைநின்றும் போந்தாய் ! நினக்கு வேண்டு 
வனயாவும் அளிக்க நின்றனன் ; கேட்கவென்று திருவாய்மலர்ந 
தருளினார் . எம்பெருமானைக் கண்டு இன்புற்று மெய்யெல்லாம் 
புளகம் போர்ப்பப் பின்னரும் நான்கு முறை வலம் வந்து புகழ்ந்து 
புனிதநீர் தாக்கிய புனிதா ! எந்தாய் ! அன்பர் காவல ! அடியேன் 
கோடிசங்கரத் தலத்தைக் குறித்துச சென்று ஆங்கிருந்த அன் 
பர்களுக்குரிய வேட்கையை முடித்துத் திருக்கைலை சென்றேன் . 
ஆண்டு எநதையீர் ! என்றாயுடன் அன்பர்களனைவர்க்கும் அருள் 
செய்தற் பொருட்டுத் தண்டகாரணியத்தின் நடுவில் இத்தலத்தில் 
என்றாயுடன் தொண்டர் சூழ வந்து எழுந்தருளியிருப்பதாக 
மாணிபத்திரனால் மறுவறத் தெரிந்து இவண் வந்து உமது திரு 
வடித்தலத்தை பெய்தினன் . இறையீா ! நமது திருவடி க்காட்சி 
யாலெய்தும் இன்பமேயன்றி யான் இனி வேண்டத்தக்கது யா 
துளது ? 


அங்ஙனமாயினும் அத்தனானீர் ! நுமதிபத்தில் என 
தன்பரடியார் பொருட்டு அரிய வரம் பெற எனக்கு அவா 
வும் மீதூராநின்றது . அதையும் இப்பொழுதே வேண்டா நின் 
றேன் . இப்புனிதமான தலத்தில் நுமக்கும் , எனக்கும் , உரிய 
வழிபாடு நிமித்தம் மக்களில் உயர்ந்தோர் , முனிவர் , தேவர் 
முதலிய எவர்கள் வரினும் , அனைவர்களும் அடியேனைக் கண் 
ணுற்று விடைபெற்ற பின்னரே அன்னையிற் சிறந்த நும்மைக் 

5 


34 


திருநாகேச்சுரப் புராணம் . 


கண்டு களிப்பாராக . இல்லையாயின் இடையூறாகுக, அடியனை 
முதலில் எதற்குஞ் சான்றாக அடுத்துக் காண்பாராயின் அவர் 
எண்ணியன எய்துவாராக . அவையும் ஒருமுறையே வணங்கின 
வளவிலே அடைவாராகுக . அன்றியும் என் முன் நெய்சேர்த்த 
வெல்லமாவின் நெய்விளக்கு ஒன்றாயினும் , ஒளிரச்செய்து பெர்ற் 
காணிக்கையுடன் ஒரு வெற்றிலைப்பாக்கேனும் , என் முன்வைத்து 
வணங்குவாரேல் அவர் வேட்கையை விரைந்து முடிப்பேனாகுக. 
இவையெல்லாம் இது முதலே நிகழ்வனவாகுக . எவரும் உமது 
வழிபாடனைத்தும் இயற்றின பின்னரும் , என்பால் விடைபெற் 
றே போதல் வேண்டும் . 

இன்னும் எந்தையீர் ! எல்லாத் திருவிழாக் காலங்களிலும் , 
நாள்வழிபாட்டிலும் திருமணம் , யானையேற்றம் , குதிரையேற்றம் , 
படைக்கலப் பயிற்சி , நெல்வாங்கல் விற்றல் முதலான வாணிபம் , 
ஊடல் , யாகம் முதலிய எல்லாவற்றினுந தோற்றுவாயில் என் 
னைப் பூசிப்பவர்களுக்கு அவையனைத்தும் இடையூறின்றி இனிது ,. 
முடிப்பேனாகுக . ஆகையால் எப்போதுமே என்னை முன்னிட் 
டே உமக்கு வழிபாடும் , எப்போதும் என்னை முன்னிட்டே 
வெளிப்போந்தருளலும் , வேண்டும் . இரக்க நிலையீர் ! " இவ்வரங் 
கள் அனைத்தும் ஈந்தருள்க ” வென்று இரந்தனர் . இறைவனும் , 
அகமகிழ்ச்சியோடு அப்பிள்ளையார்க்குக் கேட்டவை முற்றும் 
அளித்தருளினன் . அவ்வரங்கள் முற்றும் பெற்ற ஆனைமுகராகிய 
சான்று பிள்ளையார் சூலத்திருக்குளநீரில் திளைத்தாடித் திரு 
நீறிட்டுத் திருக்கண் மணிபூண்டு ( அக்ஷதை ) முழுவெள்ளரிசி முத 
லிய வழிபாட்டிற்குரிய வளங்களைக் கைக்கொண்டு புரட்டாசித் 
திங்கள் சுக்கிலப்பக்கஞ் சதுர்த்தியிலே தந்தையைத் தாமே பூசிப் 
பாராயினர் . தொடக்கத்தில் அப்பெருமான் கட்டளையை முன் 
னிட்டுத்தன்னைப்பூசித்த பின்னரே அப்பெருமானை அன்புடன் 
வழிபாடியற்றினர் . அதனா லன்று முதல் தந்தையாரருளினாலே 
அம்மூத்த பிள்ளையார்க்குச் " சான்று பிள்ளையா ரென்று காரணக் 
குறியுங்கலந்த தாயிற்று . 

இவ்வாறே இறைவனையும் , அப்பிள்ளையாரையும் , இனிதா 
கப் பூசிப்பவர்கள் எல்லா நலங்களையும் எளிதாக எய்துவர் . இன் 
னும் இச்சான்று பிள்ளையாரை எச்செயல்களினும் எண்ணுவாரெ 


4 - வது முத்தபிள்ளையார் வந்து வரம் பெற்ற படலம் . 


35 


வரும் எண்ணங்களை யினிதே யெய்தப் பெறுகின்றார்கள் . இத 
னால் இத்தலத்தில் இம்மூத்த பிள்ளையாரும் , நந்தி யெம்பெருமா 
னும் , சிவ வழிபாட்டின் பயனைக் கொடுக்க முன்வந்துள்ளா 
ரென்று மூன்றுலகத்தும் புகழ்பெற்றனர்கள் . இதனால் இத்த 
லத்தில் வந்தனை , வழிபாடு இயற்றுபவர்கள் முதல் , முடிவு இரண் 
டிடத்துஞ் சான்றானைக் கடவுளிடம் விடைபெறத் தக்கவ ராவரர் 
கள் . இதைச்சொல்லுவார் கேட்பார் எல்லா நலமும் எய்தி இன் 
புறுவர் . 

திருச்சிற்றம்பலம் . 
4 - வது மூத்தபிள்ளையார் வந்து வாம்பெற்றபடலம் முற்றிற்று . 


5 -வது மலைமகள் தவம்புரிபடலம் . 

திருச்சிற்றம்பலம் . 


முன்னொரு காலத்திலே பிருங்கிமா முனியென்பவர், நந்தி 
பருப்பதத்தில் பதினாயிரமாண்டு உமையை விடுத்து இறை 
வனையே தியானித்து என்றுஞ் செய்தற்கரிய அருந்தவத்தைச் 
செய்தனர் . இவ்வாறு நிகழ்வதைக்கண்டு இறைவனுடன் இறைவி 
சொற்போராடினள் . அதன் பொருட்டு அப்பெருமானை அம்மை 
விட்டுப் பிரிந்து இறைவன் திருவுருவின் நேர் பாதியை எங்கன 
மாயினும் , எய்தவேண்டினள் ; அதற்காக மலைமகள் திருக்கழுக் 
குன்றென வழங்கும் வேதமலையை அடைந்து , வேததீர்த்தத் 
தில் முழ்கி ஆயிரமாண் டருந்தவம் புரிந்தனள் . 

அக்காலத்தில் கோடிசங்கரத் தானம் , மூகாம்பிகைமலை , 
காஞ்சி , காமகிரி , திருப்புள்ளமங்கை , திருமங்கலக்குடி , சுவாமி 
மலை , பிருதத்தலம் , பூவனம் , சந்தனவனம் , சுவேதாரணியம் ,, 
விளையாட்டு மலை , நீர்மலை , யானைமலை , பொன்னூர் , திருப்பாற் 
றுறை , கொடூரமலை , வீரவனம் , பிரமகிரி , வழுவூர் , கிருபாபுரி , 
மாயூரம் , கிளிக்குடி , ஆலங்காடு , கோகர்னம் , கோபிலம் , காகாசுர 
உரி , சிவபுரி , திருநெல்வேலி, மதுரை , திருக்குவளை , சிவாலயம் , 
கரூசம் , கபிலவனம் , சங்குபுரி , அரித்துவாரமங்கலம் , முனிநகர் , 
ததியோதனபுரம் , பெருஞ்சேரி , திருச்சேய்ஞலூர் , இந்திரபுரம் , 
குரக்குநகர் , குருத்தலம் , திருவிற்குடி , வித்தியாரணியம் , சித்திர 
வனம் , தேவசோதிபுரம் , சந்திரத்தானம் , திருவையாறு , திருத் 


36 


திருநாகேச்சுரப் புராணம் . 


தெங்கூர் , கோட்டத்தானம் , அரசூர் , திருச்சத்திமுற்றம் , 
பட்டீச்சுரம் , நமச்சிவாயபுரம் , பராசரவனம் , கூத்தனூர் , பசு 
பதீச்சுரம் , திருவாளொளிப்புற்றூர் , திருப்பனந்தாள் , பந்தணை 
நல்லூர் , சானுபதம் , தேரழுந்தூர் , திருபங்கிபுரம் , பிரணவ 
புரம் , தில்லைவனம் , விருத்தகிரி , கங்கைகொண்ட சோழபுரம் , 
தருமபுரம் , திருவேட்களம் , சித்தர்காடு , திருத்தலைக்காடு , அத் 
தியூர் , திருமுல்லைவாயில் , அம்மாபேட்டை , வீரஆடகம் , கும் 
றாலம் , திருவாவடுதுறை , கஞ்சனூர் , திருவிடைமருதூர் , முத 
லிய தலங்கள் சென்று ஆங்காங்கருந்தவம் புரிந்து தன் எண் 
ணம் முடிவு பெறாமை கண்டு திருவிடைமருதூரிற்கு நிருதித் 
திசையிலும் , திருக்குடந்தைக்குக் கீழ்த்திசையிலும் , திரு நீலக் 
குடிக்கு மேற்கிலும் , அரிசொல் நதிக்கு வடக்கிலும் , ஆகிய சண் 
பகவனம் வந்து மன வொழிவடைந்து இனியான் எங்குச் செல் 
வேன் ? இத்தலத்திலேயே மேலான தவத்தைச்செய்து இறைவன் 
உருவப் பாதியை யெய்தாது போனால் இவ்விடத்திலேயே இவ்வு 
ருவையும் ஒழிப்பேனென்று எண்ணித் துணிந்து கொண்டு தவம் 
புரியத் தொடங்கினாள் . 


இரவில் சூலத் திருக்குளத்தில் தூயரோடித் திருநீறு குங்கும 
மணிந்து வலஞ்செய்து சாகரனாகிய நாகேசருக்கு வடபாகத்தில் 
மலை முலையாளுக்குத் தெற்கிற் சான்று பிள்ளையாருக்குச் சிறிது 
மேல்பாகத்தில் ஆறாயிரமாண்டு மருந்தவம் புரிந்து அன்று பிருங் 
கிக் கருள்புரிந்த பெருமான் அப்பிருங்கியுடன் தேடி எல்லாந் 
தெரிந்தனரே யாயினும் நாரதர் விண்ணப்பஞ் செய்ய அறிந்து 
அப் பெருமாட்டியை அழைத்திடத் திருவுளங்கொண்டு தண்ட 
காரணியத்தின் நடுவண் ஐந்து நெருப்பிடையில் யாரும் வியக்கத் 
தக்க அருந்தவப் படிவத்தோடு தூயளாய் அரிய தவமியற்றி 
நின்ற அம்மைக் கிரங்கி யருளி ஆங்கே தனது கூறுந் தான்மொ 
ழிந்தருளிய மறை ஆகம நூல்களின் வடிவுமான சண்பகமரத் 
தை நிழல் செய்ய விடுத்துப் புரட்டாசித் திங்களில் , இறுதிநர் 
ளில் , நந்திப்பெருமானுக்குத் தோற்றியருள் செய்த அப்பொழுதி 
லே அப்பெருமாட்டி முன்னாகத்தோன்றி யருளினர் . . அவ்வாறு 
அருந்தவம் புரிந்த அம்மையார் அக்காட்சியைக் கண்டு களித்துத் 
துதிசெய்வா ராயினர் . 


5 - வது மலைமகள் தவம்புரிபடலம் . 


37 


இன்பினை யளிப்பாய் உலகினுக் கிறைவா 

ரண்டற நின்றவா வாதி 
யன்புடன் வந்து தஞ்சமென் பவர்தம் 

அயர்வினை யகற்றுவா யருவாய் 
மன்புகழ் உருவ மில்லவ வெறுப்பும் 

வருவிருப் பதுமிலா யெவையும் 
தன்பக லெனவலாய் இன்புரு வானாய் 

தாவடை யூர்பவ போற்றி . 
அறவடி வானாய் அவ்வறம் பற்று 

மண்ணலே தொன்மையாய் நின்றாய் 
திறமுடை அணுவாய் அவ்வணுக் கணுவாய்த் 

திரிபுர மெரித்தவா தேவா 
நிறைமுடை உலகந் தாமம் போல் உருவில் 

நிகழ்வுற நின்றனை யென்றன் 
மறமல யெரிப்போய் வைரநல் வடிவா 

மகிழ மூன்றியற்றுவாய் போற்றி . 


அளகையன்றோழ விடைக்கொடி 

யுடையாய் அனவடி வானவென் னாதா 
வளமுறு குடும்பக்காட்டினை யெரிப்பாய் 

மாரனை யெரித்திடு மறையோய் 
அளவுறு மறிஞர்க் கபயஞ்செய் பவனே 

யங்கிங்கு நிறைந்தவ மேலோய் 
களமுறு கால வுருவனே யந்தக் 

காலனிற் காலனே போற்றி . 


காலமே யறியாக் கண்ணுத லெங்குங் 

கண்செவி யுடையமுக் கண்ணா 
காலமேன் மண்ணைச் சமைப்பவ மாயை 

கருதுறத் தோற்றுத லுள்ளாய் 
ஏலவேயுன்றன் கால்விரல் நுனியா 

லெதனையும் நடுங்குறச் செய்வாய் 
மாலவன் முதலோர் மகிழ்வுறும் பயனை 

வழங்குவாய் வணக்கம் பல் வணக்கம் . 
என்று கூறி இடையிடையே வணங்கி நான்குமுறை நல்வலஞ் 
செய்து கண்ணுற்று மகிழ்ந்து நின்ற மலைமகளைக் கருணை நோக் 
களித்த கடவுள் , மலைமாதே ! நின் தவத்தாலும் , துதியாலும் , நீள 
மகிழ்ந்தனம் . நினக்கு வேண்டுவன , அனைத்தும் அளித்தருள 


38 

திருநாகேச்சுரப் புராணம் . 
வே இப்போது ஈங்கு வந்தனம் . இதுபோலவே ஒவ்வொரு கற் 
பத்திலுங் கருதின்வரங்களை இத்தலத்திலேயே எய்தப்பெற்றாய் . 
இப்போழ்தும் அவ்வாறே எய்திடுகவென்றருளினர் . அஃது 
அறிந்த அம்மையார் மனமகிழ்ந்து மீட்டும் வணங்கி இருகைகளை 
யும் , எழிலுறக் குவித்து நின்று எண்ணிய வரங்களை இயம்பத் 
தொடங்குவாராயினார் . 

திருச்சிற்றம்பலம் . 
5 - வது மலைமகள் தவம்புரிபடலம் முற்றிற்று . 


6 - வது மலைமகள் வரம் பெறு படலம் . 

திருச்சிற்றம்பலம் . 


தவஞ்செய்து கொண்டிருந்த எம்பெருமாட்டி , நமது இறை 
வனான சிவபிரானை நோக்கித் தான் குறித்த வரங்களை வேண்டு 
வாளாயினள் " தலைவனே ! நினது திருத்தொண்டரான அன்பர் 
கள் என்னை விடுத்து உன்னை வேறாக நினைக்காது ஒன்றாக நினைக் 
கும் வண்ணம் உனது திருமேனியில் அடியேன் ஒரு பாதியாதல் 
வேண்டும் . இனிச் சூலத்திருக்குளத்திற்கும் மலைமுலையாளுக்கும் , 
வடக்கிலே சண்பகமாத்திற்கு ஈசான்யத் திசையிலே எனது தவம் 
செய்கின்ற இவ்வடிவம் தவவேடத்துடன் , கற்ப முடிவளவும் 
என்று மழி பாமல் அன்பர்கள் கண்டு களிக்க நிற்றல் வேண்டும் 
இனி அதுதான் எனது தனிவடிவமாய் இருத்தல் வேண்டும் . 
அஃது அவ்வாறே யழியாமை பெறவேண்டும் எனது பேர் “ மலை 
மகள் எனல் வேண்டும் . உன்னருளால் அடியேன் எப்பொ 
ழுதும் இத்தலத்திற் சிறப்பாகத் தலைமையுறல் வேண்டும் . நின் 
சண்பக மரத்தடியில் இறைவா ! நாகேசன் என்னும் மூலலிங்க 
வடிவமும் , அர்த்த நாரீசவடிவமுமான இரண்டும் , எஞ்ஞான் 
றும் இருத்தல் வேண்டும் . அந்த லிங்கவடிவம் நீல இரத்தினம் 
போற் கருமையாய் இருத்தல் வேண்டும் என்று வேண்டி நின்ற 
அம்மையார்க்கு எம்பெருமான் அனைத்தும் வழங்கி யருளினன் . 
இதனால் அத்தலம் எம்பெருமாட்டியாகிய இறைவியாருக்குரிமை 
ஆயிற்று . இத்தலத்தில் எம்பிராட்டிக்கு இரண்டு வடிவங்களும் , 
எம்பெருமானுக்கு இரண்டு திருவுருவங்களும் , அமைந்தன . 


6 - வது மலைமகள் வர்ம் பெறு படலம் . 


89 


னடியில் நாகேச்சுரர் சந்நிதியும் , அர்த்த நாரீசர் சந் 
நிதியு மின்னுங் காணப்படுகின்றன . சண்பக மரமானது இறை 
வன் வடிவாகவுள்ளது . அவன் வடிவமானமையால் அக மவு 
லகத்திலும் புகழ்பெற்றுச் சிறந்தது . 


இத்தலம் சிலகாலங்காணப்பட்டும் , காணப்படாமலும் , இடி 
தலுற்றும் , பின்னா நன்குதிருத்தப்பட்டும் , புதுமையுற்றும் , 

இரு 
ந்தாலும் இந்நகர் எக்காலத்தும் இறைவிக்கே தலைமையுள்ளது . 
இதனால் இறைவனைப்பூசிப்பவர்கள் இத்தலத்து மலைமுலையாளைப் 
பூசித்த பின்னரே பூசிப்பார்களாக . இல்லையேல் அப்பூசை முற் 
றுப்பெற்று அவர்களுக்குப் பயன் அளிக்காதென்க. இனித் தீர்த் 
தத்தில் மூழ்கல் , செபம் , தபம் , சிவபூசை, சிவத்தியானமுதலியன 
செய்கின்ற காலத்தில் இத்தலத்தின் , மலைமுலையாளைத் தியானித் 
தால் கான் , பிரயாகை , மாயூரம் , திருக்குடந்தை , திருக்கேதாரம் , 
குருத்தலம் , திருவானைக்கா, முதலியவற்றில் ஓராண்டு அவற்றைச் 
செய்த பலனும் , அவற்றை மதுரையில் ஒரு திங்களும் , காஞ்சி 
யில் அரைத்திங்களுஞ் செய்தபயனும் , திருவிடைமருதூர் , வேப் 
பத்தூர் , திருக்கோகர்னம் , திருவாரூர் , இவற்றில் மூன்று நாட் 
கள் அவற்றைச் செய்த பயனும் , சிதம்பரத்தலத்தில் அவற்றை ஒரு 
நொடிப்பொழுது செய்த பலனும் ஒக்கும் . இஃதுறுதியென்க . 
காஞ்சியில் , நூறாண்டு துலாப்புருடதானஞ் செய்த பலனை இவ் 
வனத்தில் ஒரு சிவலிங்க தானத்தாலும் , கோகர்னம் , மதுரை , 
இவற்றில் ஆறு திங்கள் கன்னிதான பலத்தை இங்கே கணப் 
பொழுது வசித்தாலும் பெறுவார் . 

வேப்பத்தூர் , திருவானைக்கா, மதுரை , குருத்தானம் , திருக் 
கழுகுவனம் , திருவாலங்காடு இரத்னகிரி, முதலியவற்றில் , இரத் 
• தினமலையைத் தானஞ்செய்த பலனை இத்தலத்தில் ஒரு சிவலிங்க 
தானத்தாலும் , கோடி சங்கரத்தானம் , விமேசம் , பாரதிவனம் , 
சீதளபுரம் , பழமலை , முதலியவற்றில் செய்த பூமிதான்ப் பலனை 
இங்கு விபூதிதானத்தாலும் , அண்ணாமலை , வீரகிரி, நாள்கூடம் , 
சிவாலயம் , முதலியவற்றில் பொற்பசு ஆயிரந் தானஞ் செய்த 
பலத்தை இங்கு ஒரு கோதானத்தாலும் , பருப்பதம் , சடாநாதம் , 
பிதிர் முத்தித்தலம் , காட்டவனங் , காளகூடம் , மந்தாபருவதம் , 
திருவையாறு , சங்கத்தானம் , முதலியவற்றில் ஆயிரம் இரத் 


40 


திருநாகேச்சுரப் புராணம் . 


சித் 


* 


க்கு 


தினப்பசு தானப்பலத்தை இங்கொரு குதிரை தானத்தாலும் , பிர 
மேச்சுரம் , பருப்பதம் , சத்தகன்னித்தலம் , வில்வவனம் , திரு 
வெண்காடு , நீலோற்பலவனம் , புலியூர், திருவீழிமிழலை , சந்தன 
வனம் , திருப்பழனம் , திருச்சாய்க்காடு , திருவாடானை , வெட்டுத் 
தானம் , வேதபுரி, புட்பவனம் , பெரும்புலியூர் , திலத்தானம் , திரு 
நெல்வாயில் , கழுகுவனம் , பூரண முத்திபுரம் , நரிமுத்தித்தலம் , நம 
ச்சிவாயபுரம் , காமதேனுபுரம் , திருத்தெங்கூர் , கமுகுவனம் , 
திபுரம் , அத்திபுரம் , திருமுல்லைவாயில் , பஞ்சாக்காபுரம் , அக்க 
பாதபுரம் , குஞ்சாவதம்சம் , குருபுரம் , வஸ்திரப் பிராவரணம் , 
மகோதயபுரம் , திருவலஞ்சுழி , ஆகிய இவற்றில் கோடி அந்தணர் 

உணவளித்தபலன் இத்தலத்தில் ஒரு அந்தணனுக்கே அளி 
த்த உணவாலும் , பெறத்தகு மென்க . 

காசியிலே சூர்யகிரகண புண்ணிய காலத்திலே பழக்குவியல் 
தானஞ்செய்த பலன் இதில் ஒரு பூசணிக்காய்த் தானத்தாலும் , 
கங்கைசங்கமத்தில் , பன்னிரண்டாண்டு செய்த யாகபலன் நாகே 
சன் 

ஒரு நாட்பூசைக்காட்சியாலும் பெறத்தகும் . இனி (கிரிகன் 
னிகை ) மலைமகளை , ஒருமுறை தரிசித்தால் யோகீசனாவான் . (கிரிகு 
ஜாம்பிகை) மலைமுலையாளை , ஒருமுறை வணக்கஞ்செய்தால் அவன் 
நினைத்தவைகூடும் . ( அர்த்தநாரீசர் ) மங்கைபாகத்தலைவரை , ஒரு 
முறை தரிசித்தால் மூன்று கோடி பிறப்பிற் செய்தபாபம் பிரிந்து 
விடும் . நாகேசரான மூலத்தானத்தை நாளும் ஆராதிப்பவன் அரனா 
வான் . வேதம் , இதிகாசம் , முதலிய கலைவடிவான அதன் கொம்பி 
னிடையால் இடபத்தைத் தொட்டுக்கொண்டே நாகேசரை நயந்து 
பார்ப்பவர் , எல்லாக்கலைஞானத்தையும் அடைந்து அவிர் சடைக் 
கடவுளாவர் . 

சண்பகமரத்தினடியில் அடிக்கொரு வணக்கஞ்செய்து வலம் 
தபவர் , பூமியைக்கோடிவலஞ் செய்தபலன் பெறுவர் . சண்பக 
மரத்தை அங்கவலஞ்செய்தால் அங்கத்தின் எத்துணைத் தூளிகள் 
அத்துணைப் (பிரமகத்தி ) பெரும் பாவமனைத்து மகலாநிற்கும் . 
எந்தச் செல்வமும் , அவ்வலம் வந்தவர்களுக்கு வரிசையான் வரு 
மென்க இதனைச் சொல்பவர் , கேட்பவர் , எந்தலமு மிசைவ 
ரென்பதுண்மை . 

திருச்சிற்றம்மலம் . 
மலைமகள் வரம்பெறு படலம் முற்றிற்று . 


7 - வது இறைவியர் கண்ணாடித் திருவிழா யியற்றிய படலம் . 41 


7 - வது இறைவியர் கண்ணாடித் திருவிழா 

யியற்றிய படலம் . 
திருச்சிற்றம்பலம் . 


" லைக்கொங்கையாளும் , தவவடிவத்தினளாகிய மலைமங்கையு 
மான இருவரும் , ஒருவரேயாயினும் வடிவத்தால் வெவ்வேறாக 
நிற்றலின் இருவரும் ஒருங்கு கூடி நாகநாதர்க்குக் கண்ணாடித் 
திருவிழா இயற்றக்கருதி இறைவனுடைய திருவுளக் குறிப்பின் 
படியே புரட்டாசித் திங்களிறுதி நாளில் ஒரு நாட்டிருநாளுக் 
காக மயனை நினைத்தனர் அஃதறிந்த மயன் விரைந்து வந்து 
அவ்விருவரையுமடைந்து வணங்கி வலஞ் செய்து அஞ்சலித்து 
நின்றனன் . அது கண்ட அம்மையார் இருவரும் அம்பயனைக் 
கடைக்கணததுத் தச்சர் தலைவனே ! கண்ணாடித் திருநாளியற்றக் 
கருத்துடையே மா தலால் அதற்கேற்பச் சித்திரக்காவணம் படிக் 
கட்டுகளால் ஒளிரவியற்றித் தருகவென்று அவர்கள் கட்டளையிட் 
டருள அறநெஞ்சினனான மயன் அப்பணியை அஞ்சலித் தேற்ற 


னன் . 


மிகவிரைவில் முத்து , பவளம் முதலிய பற்பல மணிகளாலும் , 
பொன்னாலுங் கண்ணாடிகளாலும் வியக்கத்தக்க பதினாயிர மேனி 
லைகள் , பல்கணிகள் படிக்கட்டுகள் முதலியன அமைக்கப்பட்ட 
பதினாயிரக்கால் மண்டபம் , அவற்றின் மேல் பதினாயிரம் மேற்கட்டி 
கள் , மணித்தோரணங்கள் , வாழை , கமுகுகள் , அவைகள் கட்டப் 
பெற்ற பதினாயிர மணிமதிற் சுற்றுகள் , மணிமன்றங்கள் , வட்ட 
மான காட்சிச்சாலைகள் , அவற்றில் அன்னம் , குயில் முதலிய பற 
வைகள் , யானை , குதிரை , சிங்கம் , மான் முதலிய அணிவிலங்கு 
நிரைகள் , மேனிலைச்சாளரங்களிலே கிங்கிணி , வெண்கவரி , கொடி 
கள் , நாற்கால் மண்டபங்கள் , ஒன்பதுகால் மண்டபங்கள் , ஆயிரக் 
கால் மண்டபங்கள் , பலமண்டப மிமிருங் கொடி கட்டிய கோபு 
ரங்கள் , இவைகளில் பூங்கொத்தணி நிரைகள் , கமுகுநிரைமாலை 
நிரைகள் , யானைகள் , தேர்கள் , குதிரைகள் , ஆகிய இவைகளால் 
தனித்தனிப் பலகாற் சுற்றும் பலவலயநிரைகள் மணிமண்டபங் 
களில் யந்திர ஆலயம் , மாணிக்கவிளக்கு ஒளிரவும் , பலவகைத்தீர்த் 

6 


42 


திருநாகேச்சுரப் புராணம் . 


தங்களில்செந்தாமரைப் பூக்கள் நீர்க்கரைகள் படிக்கட்டுகள் மண் 
டபங்கள் ஆகிய இவை தோற்றியிடவும் , யந்திரக்கண்ணாடிகள் 
நான்குவீ திகள் மேற்கட்டி , வாழை , கமுகு . தோரணம் முதலியன 
கட்டப் பெற்ற தெருக்கள் , புட்பமண்டபங்கள் , பொன் , மணி , 
தாமரை முதலிய பூக்கள் , விதானம் , கொடி முதலியவற்றால் 
அணிசெய்து சித்திரப்பேரழகு பொலியும் ஐந்து விமானங்கள் 
ஆகிய இவைகள் முற்றுங் கணப்பொழுதில் செய்து முடித்துப் 
பெருமாட்டிகளாகிய மலைமுலையாள் , மலைமாது , இருவரையுங் 
கண்ணுற்று வணங்கித்தன் அரும்பெறற்றொண்டை அறிக்கை 
செய்தனன் . 


அது கண்டருளிய அம்மையாரிருவரும் திருவுளமகிழ்ந்து 
அவனுக்கு விடைகொடுத்து விடுத்து அத்திருநாளுக்கு வேண்டு 
வன யாவும் ஆராய்ந்து நாகேசராகிய இறைவனாரிடம் விடை 
பெற்றுத் திருநாள் தொடங்கினர் . அவர் திருவிழாக் காட்சிக்குச் 
சுரர்முதலாயினார் அவரவர் சுற்றங்களுடன் வர எண்ணினர் 

எண்ணவே திருமால் , பிரமன் , இந்திரன் , உருத்தி .... , 
மருத்துவரிருவர் , திசைகாப்பாளரெண்பர் , திங்கள் முதலிய தேவ 
ர்கள் , இயக்கர் , கந்தர்வர் , கிம்புருடர் , கின்னரர் , தானவர் , முத 
லிய அமரகணத்தினர் , இருடிகள் . முனிவர் , ஆகிய எல்லோருக் 
தத்தம் மனைவியார் , புதலவர் நண்பர் , முதலிய அவரவர் சுற் 
றங்களுடன் சண்பகவனம் வந்து நிரம்பினர் . 


அரம்பையர் , திலோத்தமை , முதலிய தேவமாதர்கள் வந் 
தனர் . அங்ஙனம் வந்தவர்களில் வேதம் , ஆகம முதலியன கற்றுத் 
தெளிந்தன்புடையராய பெரியார்கள் அனைவரும் புனித நீராடித் 
திருநீறு, கண்மணி முதலிய சிவவேடம் பூண்டு அஞ்சலியங்கை 
யராய் , இறைவியரிருவரையுங் கண்ணுற்று வணங்கி இன்புற்றார் 
கள் . 


1 


இனிப்பிரமா முதலியவர்களோடு இறைவியாரிருவருந் திரு 
நாள் காண முயன்று நான்மறைகள் , பதினெட்டு வாச்சியங்கள் , 
முழங்கவும் , நடனம் நடத்திடவும் , அன்பர்கள் இன்புடன் ஆ . 
வாரிக்கவுஞ்சான்று கணபதியிடம் விடைபெற்றுக்கொண்டு நாகே 


اما 


7 - வது இறைவியர் கண்ணாடித் திருவிழா யியற்றியபடலம் 43 
சருக்கு அபிடேகஞ் செய்யத்தொடங்கினர் . ஆயிரம் பாற்குடங் 
கள் , அவற்றின் இருமடங்கு தயிர்க்குடங்கள் , நூறு தேன்குடங் 
கள் , ஆயிர நெய்க்குடங்கள் . இரண்டாயிரங் கருப்பஞ்சாற்றுக் 
குடம் , நூறு மரக்காற் சர்க்கரை , அளவிலா இளநீர் , அளவிலா 
எலுமிச்சம்பழங்கள் , அளவிலாத சந்தனக்குடங்கள் , பன்னீர்க் 
குடங்கள் , வாசனைசண்ணெய்கள் , கந்தப்பொடிகள் , ஆகிய இவற் 
றால் விதிப்படி மகாபிடேகஞ் செய்து , நிரம்ப இடையிடை 
ட்டித் திருநீறு , நல்லுடை , கலவைச் சாந்து , மாணிக்க மகுடம் , 
மணி மாலை , முதலிய அணிகளாலும் , தாமரை , கருநெய்தல் முத 
லிய பல பூக்களாலும் , வில்வமுதலிய பச்சிலைகளாலும் அணி 
செய்து நூறு மரக்காற் றயிரன்னம் , அவ்வாறே யெள்ளன்னம் , 
உழுந்தன்ன , மிளகன்னம் , வெல்லன்னம் முதலிய திருவமுது 
உழு 

இடை, சர்க்கரையதிசசம , பலகறிவன ககள் , திரட்டுப் 
பால் , இன்னும் பலவித சிற்றுண்டி முதலிய வற்றால் நிவேதித் 


{ 


தனர் . 


டை 


வகையான 


இப்படி யிருக்க இருக்கொடு தோத்திரமியம்பினர் இன் 
னின் வீணையர் , யாழினர் ஒருபால் , துன்னிய பிணை மலர்க்கை 
யினர் ஒருபால் , துவள் கையர் ஒருபால் , அழுகையர் தொழுகை 
யர் ஒருபால் , சென்னியிலஞ்சலி கூப்பினர் ஒருபால் , இவ்வாறு 
அடியவர் குழாங்கள் அன்புடன் திகழாநிறக நறும்புகையான 
தூமந் தீபம் முதலிய பதினாறு 

உபசாரங்களினால் 
இறையைப் பூசித்தனர் . அவ்வாறேசான்று கணபதியையும் முருகப் 
பெருமானையும் , அர்த்தநாரீசரையும் , கிரிகுசாம்பாளையும் , சண்டீ 
சரையும் , விமானத்திலிருக்கின்ற தெய்வகணங்களையும் பூசித்த 

(இறைவியரிருவரும் பூசிக்கின்றவர்களாயும் , பூசிக்கப் 
பெற்றவர்களாயு மித்தலத்திலிருக்கிறார்களென்ப துணர்க ) அத 
னோடு அன றிரவில் நாகேசசுரப் பெருமானைப் பிராட்டியாரிருவ 
ரும் பற்பல மணிகளாலிழைத்தவூஞ்சலில் எழுந்தருளச் செய்து 
ஆடல் , பாடல் , குழலொலி , யாழொலி , கூத்தொலி , ஏத்தொலி , 
எங்கும் விழவொலி , விண்ணளவுஞ் சென்று விம்மி மிக அப்பிர 
மன் முதலி பவர்களோடு திருவிழாக் கொண்டாடி மகிழ்ந்தார் . 

அதன் பின்னர் அவ்வம்மையாரிருவரும் அணி , பூ , ஆடை , 
மகவாக வேண்டுவன வந்தவர்க்களித்து எல்லாமிறைவனுக்கே 


னர் . 


திருநாகேச்சுரப் புராணம் 


ஏற்பித்தனர் . பின்னர் நாள்விழா , பக்கவிழா, மாதவிழா , முத 
லியனவும் நாகேசப்பெருமானுக்குச்செய்தனர் . சண்பக நாதர்க்கு 
இந்த இறைவியர்களாற் செய்து கொண்டாடப் பெற்ற இத்தி 
ருநாளைப் புரட்டாசித் திங்கள் இறுதி நாளில் யாவர் புதுக்கிச் 
செய்கின்றனரோ, அவர்களனைவரும் எம்பெருமானான நாகநாதர் 
திருவருளால் அவர்வடிவத்தையே பெற்று இன்புற்று அமர்வார் 
களென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 
7 - வது கண்ணாடித் திருநாளியற்றிய படலம் முற்றிற்று . 


080 -- > 


8 -வது புழுகுக் காப்பிட்ட படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


வ 


இந்திரன் வருகையை இறைவியார் என்னென்று வினா 

இறைவனார் கூறுவாராயினர் . 


ஒரு காலத்தில் இந்திரனுக்கு உடலில் தீநாற்றமுண்டாக 
அது கண்ட இந்திரன் பொறுக்காமல் வருத்தமுற்று அது நீக்க 
முயன்றும் நீங்காமை கண்டு தன் ஆசிரியன் வியாழனை வணங்கி 
விண்ணப்பஞ்செய்து அப்பெருமான் அது நீங்குஞ் சூட்சி கூறக் 
கேட்டுச் சண்பகவனம் வந்து சார்ந்தனன் 


அவ்வனத்தில் தைத்திங்களில் முதல் நாளிலே விதிப்படிப் 
பலவகையான மணங்கலந்த புழுகினைப் பல சிறப்புகளோடு வழி 
பாடுசெய்தனன் . பின்னர் இதனை என துடலில் தீநாற்றம் போய் 
நறு நாற்றம் நிகழ இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவி 
யாகிய எம்பிராட்டி மலைமுலையாளுக்கு அணிகின்றேனென்று 
மனத்தில் நினைத்துக்கொண்டு முறைப்படி மணங்கலந்த அத்திருப் 
புழுகாகிய மான் மதத்தை எம்பிராட்டிக்குத் திருடேனி முழுதுந் 
திகழ அணிந்து ததி , சர்க்கரையன்னம் , முதலிய திருவமுது 
பாயசம் , திரட்டுப்பால் ,, தேன்பாகு , தேன்குழம்பு முதலிய 


8 - வது புழுதக் காப்பிட்ட படலம் 


45 


சிற்றுண்டி , தாம்பூலம் முதலிய முகவாசம் எல்லாங்கொண்டு நிவே 
தித்துத் தூபம் , தீபம் முதலிய பதினாறு உபசாரங்களும் , பல்கச் 
செய்து அஞ்சலித்து வலஞ்செய்து வணங்கி மகிழ்ந்தனன் . 


பின்னர்ச்சூலத்திருக்குளத்தில் மூழ்கி அவ்வழிபாட்டால் தன் 
னுடலில் தீ நாற்றமுமகந் தீராமல் சிறிது எஞ்சி நிற்றலைக் கண்டு 
மனம் புழுங்கிக் கண்ணர்வார அஞ்சலித்து நின்ற இந்திரனுக்குப் 
புழுகு அம்மையான மலைமுலையாள் , கருணைசெய்து அரசசேறே ! 
எனது வடிவாய விளங்கா நின்ற தவநாயகியான கிரி கன்னிகை 
யென்னும் மலைமகளையுஞ் சிறப்பாகப் பூசித்து இவ்வாறே மணங் 
கமழா நின்ற களபச்சாந்தால் மகிழப்பெருந் திருவிழாச் செய்தால் 
உன்னுடலில் எஞ்சிய தீ நாற்றம் போய் நறுநாற்றந் திகழாநிற்கு 
மென்றருளிச்செய்தனள். அது கேட்ட இந்திரன் அம்மையை 
வணங்கி எனது தாயகமே ! எனக்குச் சந்தனக் காப்புத்திருநா 
எந்நாள் ? எவ்வாறு கொண்டாடவேண்டும் ? அதனை யியற்றிப் பய 
னடைந்தனர் யாவர் ? அவ்வியல்பை முழுதும் விதிப்படிக் கூறி 
யருளல் வேண்டுமென்று விண்ணப்பஞ் செய்தனன் . 


OUT 1 


அது கேட்டருளிய நாகநாதர் தேவியாகிய அம்மையார் அவ் 
மறு அருளிச்செய்யத் தொடங்குவாராயினர் . சித்திரைத்திங்கட் 
பிறப்பில் அத்த நட்சத்திரம் , ஞாயிற்றுக்கிழமை கூடிய நன்னாளில் 
சந்தனக்காப்புத் திருநாள் செய்தால் , பதினாயிர வேள்வி 
யியற்றிய பலனாம் . திங்கட்கிழமையானால் இருபதினாயிர வேள்விட் 
பலனாம் . சனிக்கிழமை , பதினாயிர பௌண்டரீக யாகப்பலனாம் . 
செவ்வாய்க்கிழமை , வியாழக்கிழமையானால் அரசியலாகும் . சித் 
திரை நட்சத்திரமானால் சிவன் அறிவும் , சிவன்பால் அன்பு முண் 
டாகும் உத்திர நாளில் மனத்தில் நினைத்தவை யெல்லா நிகழும் . 
சித்திரை 

ரை மாதப்பிறப்பில் சூல நீராடி எட்டு நாகங்களையும் 
எண்ணி வணங்கி யன்புடன் முழு வெள்ளரிசிகளாற் பூசித்துச் 
சண்பக மூலத்தை வணங்கி வலஞ்செய்து எட்டு விளக்கிட்டுட் 
பாயசம் நிவேதனஞ்செய்து சண்பகப்பூ , வில்வம் முதலியவற்றாத் 
பன்னிரண்டு நாமங்கள் சொல்லித் தேங்காய் , பழம் , பாக்கு , வெந் 
றிலை வைத்து அருச்சித்துத் திருநாகேச்சுரருக்கு மகாபிடேகஞ் 
செய்து தூபம் முதலியன கொண்டு சந்தனக் காப்புத் திருவிழாச் 


46 


திருநாகேச்சுரப் புராணம் 


செய்ய முயலுகின்றேனென்று , வணங்கி வேண்டுதல் செய்து 
மலைமகளை வணங்கித் தம்முடலின் தீ நாற்றத்தினெச்சமுங் தொலை 
த்தருள வேண்டிக்கொண்டு எவ்வுலகுக்குந் தாயாகிய மாதேவி ! 
சண்பகக்காட்டு இறைவியே ! சம்பகநாதப்பிரியாய் ! என்று , 
துதித்து வணங்கிச் சந்தனத்திருவிழா யியற்றற்கு விடைபெற்றுக் 
கொண்டு பொன் , வெள்ளி , செம்பு : மூன்றுங் கொண்டு செய்த 
செப்புக்குடங்கள் ஆயிரம் நிறுவி மாவிலை , தருப்பை, நல்லுடை , 
தேங்காய் , பழம் , பாக்கு , வெற்றிலை , பொற்பூ , முதலியன வைத் 
துப் பூசித்தல் வேண்டும் . இல்லாதேல் ஆயிரத்திற் பாதி , அதிற் 
பாதி , அல்லது நூறு இவற்றுள் ஒருவகை எண்கொள்ள நிறை 
குடங்கள் நிறுவுதல் வேண்டும் . 


அக்கும்பங்களுக்குக் கீழ்த்திசையில் ஆகம விதிப்படி நந்தி ,, 
சான்றுகணபதி இருவரையும் நிறுவிப் பூசித்த பின்னரே 
பிராட்டியாருக்கு அபிடேக மாரம்பஞ்செய்க . அதன் முறைய 
ங்கூறுவன் . நூறு குடம் பால் , அதிற்பாதித்தயிர் , இருபது குட 
நெய் , அதிற்பாதித் தேன் , அதிற் பாதிச்சர்க்கரை , பத்துக்கு 
டங் கருப்பஞ்சாறு , பதினாயிரம் வாழைப்பழம் , பதினாயி மெலு 
மிச்சம்பழம் , குங்குமப்பூக்குழம்புக்குடம் மூன்று , பச்சைக் கற் 
பூரம் நூறு குடம் , பன்னீர்க்குடம் முந்நூறு , விளாமிச்சை ரசம் 
நூறு குடம் , மணஞ்சேர்ந்த சந்தனக்குடம் நூறு , நன்னீர் வாச 
னைத் திரவியம் , பன்னீர்க்குடம் இரண்டு , அதற்குமேல் இடையி 
டை நன்னீர் மூன்று குடம் , இவ்வகையாக முறைப்படி அபிடே 
கஞ்செய்து அமரரேறே ! அதன் பின் பன்மணங்கமழுந் தைல 
மூன்று குடம் , மணப் பொடிநீர் பத்துக் குடம் , பன்மணப்பொடி 
கலந்த நீர் பத்து மாக்காலுள்ள குடம்மூன்றும் ஆட்டிப் பின் 
னர்ப்புனிதநீராட்டி , நல்ல மென்மைப் பட்டுடையுடுத்தித் திருவ , 
முது , பாயசம் , தூய பால் , பாலில் நெய்யும் , மணமுஞ் சேர்த்துத் 
திரட்டிய (பாற்குழம்பு , பத்து மரக்காலுக்குக் குறையாமல் 
வைத்து 

நூறு பெருநெய்விளக்கிட்டுப் பூசித்து , வலமும் 
வணக்கமுஞ் செய்து , விடைபெற்றுயர்ந்த சந்தனமாத்திலுண் 
டான ஏழுபாரஞ் சந்தனத்தில் குங்குமப்பூ எழுபலம் , அவ்வளவு 
கொண்ட டச்சைக் கற்பூரம் , அதிற் பாதியளவு கொண்ட கோ 
ரோசனை யாகியவற்றைச் சேர்த்தாக்கிய கலவையை ஒன்பது 


8 - வது புழுதக் காப்பிட்டபடலம் . 


47 


மணிகளாலிழைத்துச் செய்யப்பட்ட மணிக்கலத்தில் , வைத்து 
அதைப் பல்லக்கிலேற்றி மெல்லிய ஆடைசாத்திப் பூசித்து இரண் 
டிற் பெளத்திரந் தரித்த கையினராய் அந்தணர்களைக் கொண்டு 
வேதமந்திரத்தாற்றொட்டு மந்திரித்துப் பாட்டொலி, கூத் 
தொலி , நால்வகை ரிசைக்கருவியொலி , மறையொலி முதலிய 
வெல்லாம் மல்க . மாதேவியான இறைவியின்மறையான " எழு 
சதிமறை , துர்சுகைமறை ” பதினாயிரமாக மூல எழுத்துடன் உரு 
வேற்றி வெற்றிலை , பாக்கு , பழம் முதலிய நிறைவித்து அறிவித்து 
அக்கலவையை வலம் , வணக்கங்கள் செய்க . 


பின்னர் , அப்பலலககை வீதிவலஞ் செய்வித்து இறைவி 
திருமுன் கொணர்ந்து சிறிது சந்தனத்தை எடுத்து மலைமக 
ளின் திருக்கரத்தில் வைத்து இதனை அம்மையே யேற்றருளி அடி 
யேனை யுய்யக்கொண்டருள்கவென்று போன்புடன் வேண்டுதல் 
சேய்து முன்னர்த் திருநாகேசப்பெருமனுக்கு அர்ப்பணஞ்செய்து 
அம்மையார்க்குத் திருச்சந்தனக்காப்பணிந்து , அணிகள் , சாதி 
முதலியவற்றால் தொடுத்த மாலைகள் , பூக்கள் , மெல்லிய ஆடைகள் 
முதலியன முறை பாகவணிசெய்து , தயிரன்ன முதலிய அமுது 
வகை , பாயசம் , வெல்லநீர் , தேன்குழல் , முதலிய சிற்றுண்டி வகை , 
பழநிரை , தாம்பூலம் , தேங்காய் , முதலிய வெல்லாம் வைத்து , 
அறிக்கை செய்து சித்திரைத் திங்கட் பிறப்பில் மாலைக்காலத் 
திலே முதற்கூற்றிலே அடிபேங்கள் செய்தனவெல்லாவற்றை 
யும் , ஏற்றருள இறைவியை வேண்டு தலோடு தோத்திரஞ்சொல்லி 
வணங்கல் வேண்டும் . இதுவே சந்தனக் காப்புத் திருவிழாவா 
கும் . இதனை இவ்வாறேயியற்றினால் இமையவரேந்தால் ! நின் 
னுடல் தீநாற்றம் போய் நன்னாற்றம் பெற்றுப் பேரொளி பெருகா 
நிற்கும் . 


இதனைச் சொன்னவர் , கேட்டவர் , நினைத்தவர் யாவரும் 
தலமும் பெற்று இந்நிலத்தில் இன்புறா நிற்பர் . 


திருச்சிற்றம்பலம் . 


8 - வது படலம் முற்றிற்று . 


48 


திருநாகேச்சுரப் புராணம் . 


9 - வது இந்திரனுக்கிறைவி சந்திரசேனன் 

வரலாறுரைத்த படலம் . 


எவவகையான 


பண மிகளுக்கு மணமிகுத்த சந்தனத் திருநாள் இயற்று 
மாறு மலைமுலையாளாகிய கிரிகுசாம்பிகையம்மையார் அமார்கோ 
னுக் கனுமதி தந்தருளி, அத்திருநாளருமையும் , பெருமையும் அடி 
யேங்களுணர்ந்துய்யத் திருவுளங்கொண்டு அத்திருநா ளியற்றிய 
சந்திரசேனன் வரலாற்றையும் நன்குணர்த்துவாராயினர். 

சந்திரசோதிப்பட்டிணத்திலே சந்திர குலத்திலே சிவபிரான் 
றிருவடிக்கீழ்ச் செறித்தநெஞ்சும் , சிவனெறியிற்றலைப்பட்ட செம் 
மையுணர்ச்சியும் , சிவபுராணமே கேட்டுறும் விருப்பும் , சிவனுக் 
கே வழிபாடான செயலும் , சிவத்தொண்டரிற் சிறந்தவாற்றலும் , 
என்றுந் திருநீறிட்ட உடல் முழுதும் விதிப்படி உருத்திராக்கம் 
பூண்டொளிருஞ் சிவவேடமும் முதலாயினவற்றால் மேம்பட்டு 
எவ்வகை யாகங்களுமியற்றலும் , 

பகைகளை 
யுமிகத்தலும் முதலிய நற்செயலுடையவன் , செய்ந்நன்றி யறி 
தல் , சிதையாவண்மை , சேர்ந்தார் பாலன்பு , நடுநிற்றல் , உண்மை 
மொழியுரைத்தல் , பொறையுடமை , முதலிய குணங்களை முறை 
யே யுடையவன் , பொறாமை , வெறுப்பு முதலிய குற்றங்களனைத் 
துமற்றவன் அறத்தின் கொள்கலமானவன் விரதங்களைச் சர 
தமாக வியற்றவல்லவன் , அழகிற்கணிகலமன்னவன் , என்றுமழி 
யாதநி திக்குவியல் ( பண்டாரங்கள் ) உடையவன் , இத்தகைய சந் 
திரசேனனென் பானொருவன் அநநகரை அரசுபுரிவானாயினன் . 
அவன் ஒருநாள் திங்கட்கிழமையிலே ஸ்ரீ சைலமென்னும் பருப் 
பதத்தில் , பரமனைப் பூசிக்கத்தக்க பெருவேட்கை யுடையவனாய்ப் 
புட்பம் , தாம்பூலம் , பழவகைகள் , அணிகலம் , பட்டாடை , 
பொன்னாடை ., சந்தனம் முதலான பூசைக்குவேண்டும் பொருள் 
களோடு புரோகிதர் , மனை , மக்கள் , சுற்றம் , நண்பர் , ஏவலா 
ளர் முதலானார் எல்லோருந் தன்னைச்சூழ்ந்துவர அத்திருப்பதி 
யை யடைந்தனன் . அங்கண் எழுந்தருளிய அருட்கண்ணரா 
கிய மல்லிகையர்ச்சுனர் பெருமானை அகங்குளிரக் கண்டுகளித்து 
அஞ்சலி , வணக்கம் , வலஞ்சூழ்கை, முதலிய வந்தனை செய்து பா 
தாளக்கங்கையில் மூழ்கி , விபூதி , கண்மணி விகிப்படீபண்டனன் 


9 - வது இந்திரனுக்கிறைவி சந்திரசேனன் வரலாறுரைத்தது . 4 


வெள்ளையுடுத்திப் பேசாது அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அவ் 
விறைவனுக்கு வடதிசையில் அரசமரத்தடியில் , அக்கங்கைக்கரை 
யின் தென்பாகத்தில் , நந்தியம்பெருமான் திருமுன்னரே சென் 
றனன் . ஆண்டு நட்சத்திரபதியாகிய தண் கதிர்ச்செல்வன் தவம் 
செய்பச் சிவபிரான் தன் சடையிற்றரித்துத் தண்ணருள்புரிந்த 
அவ்விடத்திலேயே அவனுக் கருள்புரிந்த அந்நாள் முதல் அப் 
பெருமான் தயாள்முடியனென்று திருப்பெயரெய்தினன். " அதில் 
ஏகசிலை” யென்று ஒன்று , அச்சிவனால் நிறுவப்பெற்றுள்ளது . 
அது தன்னை படுத்தவானைவர்க்கும் எப்பெருஞானங்களையும் , எளி 
தின் ஈயவல்லதாய் இன்றும் நின்றது . அத்தகைய ஏக சிலையில் , 
( பத்மாசனம் ) தாமரைமணையிருந்து இறைவன் திருவடியில் ஒருப் 
பட்ட மனத்துடன் அன்பால் சிவனிரவில் ஒருமுறை அஞ்செ 
ழுத்தை நெஞ்சால் தொடுப்பவன் மூன்று கோடி குலத்தினரை 
மேற்கதிச்செலுத்தித்தானும் சிவனேயாவன் என்பது ஐயமில்லை . 
அவ்வாறே சந்திரசேனனும் , அவ்வேகசிலையில் விதிப்படியிருந்து , 
ஐந்தெழுத்தைப் பதினாயிரமோதித் திருக்கோயிலுள்ளே சென்று 
தொந்திவிநாயகரை வணங்கித் துதித்து விடைபெற்று எவ்வுல 
கிற்குமிறைவனாகிய மல்லிகையர்ச்சுனரை நூன் முறைப்படி 
நீராட்டி வெல்லவன்னம் , உழுந்துவடை முதலிய சிற்றுண்டிகள் , 
வெண்பாயசம் முதலியனவாக அறிக்கை செய்து , நறும்புகை, 
திருவிளக்கு நயமுறக்காட்டி , வழிபாடு முடித்து , மாபெரு மண்ட 
பத்தில் மகிழ்ந்து சென்று , சிவபிரான் திருவிளையாட்டமுதைச் 
சிந்தையுறக்கேட்பான் புக்கனன் . சிவன் திருநீற்றின் சிறப்பு , 
சிவனிரவின் சிறப்பு , உருத்திராக்கமணிச் சிறப்பு எல்லாப்பாபமு 
மிகக்கும் வில்வத்தோட்டம் , அதன் பூசைப்பலன் , முதலாயினவற் 
றைத்தொடற்பு பெறக்கேட்டு மகிழ்ந்தனன் . இவ்வமயத்தின் மிகு 
ந்த வறுமையுற்றுப்பொள்ளல் உடை புனைந்த சதர்சனன் என்னும் 
ஓர் அந்தணன் தொந்திக்கணபதியைப் பூசித்துப் புனிதநீரால் எங் 
கள் பெருமானாகிய இறைவனை நீராட்டி , அம்மைக்கும் அவ்வாறே 
அப்புனித நீராட்டி , விளக்கின் கொள்கலத்தில் நீரிட்டுத் திரியிட் 
டுத் தீக்கொளுந்தச்செய்து , போன்புடன் தீபங் காட்டினன் . அப் 
போது அத்தீபம் செங்கதிர்ச் சுடரைப்போலத் திகழ்ந்தொளி 
வீசியது . அதனைக்கண்ட சந்திரசேனன் வியப்புற்று அவ்வந்த 


50 


திருநாகேச்சுரப் புராணம் . 


விடுகின்றன . 


ணனை அழைத்து நீரிட்ட விளக்கு நிலையாக நின்று எரிகின்றதே 
பான் பலரைக்கொண்டு திரி , நெய்யிட்டு விளக்குகள் நன்கிடப் 
பெற்றும் அவை நன்றாக ஒளிரவில்லையே ; அன்றியும் நடுவில் 
அமைந்துவிடுகின்றன . இடையிடையே தூண்டினாலும் அடங்கி 

காரணமறியேனென்றனன் . அதுகேட்ட அச் 
சதர்சனன் , அரசே ! சிவபிரானிடத்தில் எஞ்ஞான்று செம்மை 
பான அன்புண்டாகுமோ அன்றேதான் இயலா தகாரியமெல் 
லாமெளிதில் இயலுமென்றான் . 

அதனை அவ்வரசன் கேட்டு 
பானோ இறைவனாகிய சிவபிரானிடத்தில் சிறந்த அன்புடைய 

கியே . அப்பெருமானைப் பூசிக்கின்றேன் . என்னைப்போல் நீர் 
பூசித்திலீர் என்றான் . அதுகேட்டு அவ்வந்தணன் அங்ஙனம் 
நம் இறைவனை வழிபட்டால் தண்ணீர் விளக்குத் தழைத்தெரிய 
லாமே என்று கேட்டனன் . அரசனும் பொருளில்லா தவுனக்கு 
ஈசனிடத் தன்பு பொருந்துமோ ? என்பாலன் பிருந்தமையால் 
இப்பெருமானுக்குக் கோபுரம் , மண்டபம் , பூஞ்சோலை , முதலி 
பன செய்வித்து எவரும் மகிழத்தக்க பூசைத்திரவியங்களெல்லாங் 
கொணர்ந்து மிகுந்த அன்புடன் இறைவனைவழிபட்டேத்தினேன் . 
இவற்றுள் ஒன்றுமில்லாத மூடனுக்கு ஒருசிறிதேனும் அன்புண் 
டாகுமா ? மிகுந்தபொருளுடையேனாதலால் அங்கனஞ் செய்தே 
னென்று அரசன் கூறச் சிவனிரவின் முதற் சாமத்தில் இருவரும் 
ஒருவருக் கொருவர் வினாவிடை நிகழ்த்திக்கொண்டிருக்கு மள 
வில் , அவ்விருவர் தலையிலும் அப்பருப்பதத் திருக்கோ யின் 
மண்டப மிடிந்துவிழ மாண்டனர் . சிவகணங்கள் வந்து அந்தச் 
சதர்சன அந்தணனை " வலவனேவாவானவூர்தி யில் ஏற்றிக் 
கொண்டு திருக்கைலைக்குச் செல்ல முயன்றனர் . இயமதூதர்சந்திர 
சேனனைப் பிடித்தீர்த்திடவந்து அச்சதர்சனனைக் கைலைக்குச் செ 
லுத்தாநின்ற அக்கணங்களை நோக்கிச் சிவதூதர்காள் ! அவ்வந்த 
ணனோ கையில் ஓர்காசுமில்லாதவன் . இறைவனை வெறுநீராட்டித் 
தண்ணீர் விளக்கு இட்டவன் . தானம் , ஓமம் , செபம் , விரதம் , 
தவம் , விதி , விலக்கு முதலிய உண்மைப் பொருள் ஒன்றும் அறி 
யாதவன் . அத்தகையானை மட்டும் அருட்கண்ணிபாகன் விமா 
னத்தில் ஏற்றவருள் புரிந்தனன் . 


அச் சந்திரசேன னென்பான் உண்மைப் பொருளுணர்ச்சி , 


ரவது இந்திரனுக்கிறைவி சந்திரசேனன் வரலாறுரைத்தது . 61 
பூசைவிதி , சிவராத்திரி விரதம் , தானத்தில் விருப்பம் , முதலிய 
எல்லா நற்குண நற்செயல்களுமுடையவன் . மல்லிகையர்ச்சுனப் 
பெருமானுக்கு மகிழ்ந்து ஆலயம் வகுத்தவன் . சிவனிரவில் , தீர்த் 
தக்கரையில் , அரசமரத்தடியில் , ஏகசிலை ” யிலிருந்து அஞ்செ 
ழுத் தோதினவன் . அப்பெருமானுக்கு விதிப்படி புனிதநீராட்டி 
நறும்புகையெடுத்து நற்றீபங்காட்டிப் புனிதமாய்ப் பொள்ள 
லில்லாத நல் வில்வத்தையெடுத்து அருச்சித்துத் திருவமுதிட்டு 
வழிபாடு முடித்து அச்சிவபிரான் றிருவிளையாட்டமுதைச் செவி 
யிற் பருகிச் சிந்தை மகிழ்ந்தவன் . இவ்வியல்பினனை அக்கை 
லையெம்பெருமான் ஆண்டழைத்துப்போக அருள் புரிந்திலன் 
இதற்குக் காரணம் என்னை ? கூறுவீராக வென்ன , அதுகேட்ட 
சிவகணத்தோர் சிரித்த முகங்கொண்டு தூதர்காள் ! 


படமையே மிகுத்து மாண்புடை யீகையு மின்றி 
யுடமையே யிலனா யுணர்வுடை நூல்களும் பயிலான் 
புடவியில் வறிஞன் போந்தன னென்னினு மன்பிற் 
கடமைய னாயின் கண்ணுத லடியிணை சார்வான் . 


இறைவன்பால் அன்புடையவன் எத்துணைத் தாழ்ந்தவனாயினும் , 
அவ்விறைவனே யாவனென்றுணர்க ; இஃதுண்மை யென்றுரைத் 
தனர் . இதனைக் கேட்பவர் , சொல்லுவோர் எல்லாரும் , இறை 
வன்பா லன்பராய் எண்ணியது பெற்று இன்புறுவ ரென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 
9 - வது இந்திரனுக்கிறைவி சந்திரசேனன் வரலாறுரைத்தபடலம் . 


முற்றிற்று. 


10 - வது தூதர் வினாவுரை நிகழ்த்திய 

துரைத்த படலம் . 


சிவத்தொண்டர்கள் , இனிச் சந்திரசேனன் முன் வரலாற் 
றைச் சொல்லுவான் றொடங்கி , காலதூதர்காள் ! கடவுள் அன் 
புக்குக் கருதிய பொருள் காரணமன்று வேத நூல்கள் வேள்வி 


52 


திருநாகேச்சுரப் புராணம் . 


கள் , ஆடையணிகள் , அரசூழியம் , பெரியோர்களின் நன்குமதிப்பு , 
தானம் , செபம் , தவம் , தியானம் , தருப்பணம் , நீராடல் , நீர்க்கரை 
யிருப்பு , சிவத்தல விருக்கை , விரதம் , அறநெஞ்சு முதலாயின கார 
ணமல்லவே ; அன்பொன்றே கடவுள் அருளுக்குக் காரணமாகும் 
இறைவன் யாவராயினு மன்பரன்றி யறியொணா மலர்ச்சோதியனா 
தலால் , அஃதொன்றாலே எங்களிறைவன் இன்புறுவன் . இவ்வா 
‘றின்றி இம் மன்னனோ முற்பிறப்பில் வணிகன் ; பெருஞ் செல்வ 
முள்ளவன் எளியவர்க் கீயா தவன் ; சிவத்துரோகஞ்செய்தவன் ; 
மாபாதகன் ; சிவன்பொருளில் வேட்கைமிகுந்தவன் . 


இதனால் சிவபிரான் றிருக்கோயிலைச்சிதைய இடித்தவன் 
சிவத்தலமான திருக்கழுக் குன்றத்தில் முப்பொழுது திருமேனி 
தீண்டும் வஞ்சகமறையவனுக்கு மலிந்த நண்பன் ; அந்த வஞ்ச 
கன் கொண்டுவரும் ஆடை , அணி , அரிசி , முதலிய சிவன் 
பொருள்களை அடைவாக அறவே வாங்கி , அப்பொய்த் தொண்ட 
னுக்குடன் பட்டவனாய் அவனுக்கொருபாகமும் , தனக்கு இரண்டு 
பாகமுங் கொண்டு உயிர் வாழ்ந்தவன் . அந்த ஆதிசைவனும் தன் 
பாகத்தைப் பிறரறியின் அரசனுமறிந்து , அளவிலதாகத் தீண்டிட் 
பானென்று அஞ்சி , அதனை மீட்டும் அவனிடத்திலேயே வைத்தி 
ருந்தனன் ; இவ்வாறே அப்பொருள்களை நாடோறுந் தன் கணக் 
கில் எழுதிக்கொண்டு கணக்கன் வாயிலாகவே வாவு செலவு 
செய்து வந்தனன் இதனால் அவனும் பெருஞ் செல்வனானான் . 


அந்தக் கொடும் பாவத்தால் கொடிய வயிற்றுவலி வந்து வருந் 
தப்பெற்றான் . இக்கொடியோன் ஒரு நாள் சிவன் இரவில் ஒரு 
கணப்பொழுதே சிவபெருமான் றிருக் கதையமுதைச் செவியாத் 
கேட்டனன் அன்றியும் ஒரு நாள் சிவனிரவில் இரண்டாம் இயா 
மத்திலே இறைவனுக்கியற்றிய தீபாராதனையை இயல்பாகவே 
காணப் பெற்றனன் . இப் புண்ணியப் பயனொன்றாலே இப்பிறட் 
பில் இவ்வரசனானான் 


ஆயினும் முன் பிறப்பினிற் செய்த தீவினையினால் எம்பெரு 
மானிடத்தில் உறுதியான அன்பு உண்டாக வில்லை இத்னால் இப் 
பிறப்பில் எவ்வளவு எண்ணெய் விட்டு அவன் எரியேற்றினாலும் 
அஃதெரியாது அமைந்து கொண்டே போயிற்றென்க 


10 - வது தூதர் வினாவுரை நிகழ்த்திய துரைத்தபடலம் . 53 


திங்கணன் சடையோன் றன்பாற் 

செயற்கரும் பிழைகள் செய்தோ 
றங்குபின் பிறப்பிற் செய்யும் 

தன்னறங் கடைபோ காவா 
மங்கணு நரகிற் காளாய் 

அளவிலாக் கால மன்னி 
வெங்கணோ யுறுவனேன்றே 

மிகுமறை யியம்பு மென்ப . 


சிவ பிரானிடத்தில் குற்றம் இழைத்தவன் இயற்றிய தரு 
மங்கள் முற்றும் பழுதாவன வல்லமால் , அவனும் பெருநரகிற் 
சென்று பெருந் துன்பத்தைப் பெறுவ னென்று , பெருமறை முத 
லிய நூல்கள் நுவலுமாதலின் , அவன் இடையிடையே தூண்டி 
முயன்றிட்ட விளக்கு முற்றும் விளங்காமல் போகவே , இவ்வாறு 
வந்தனன் . ஆதலால் நீங்கள் இவனைக் கொண்டு செல்லுவீராக . 


இறைவ னன்பில் லார்பூசை யிறையன்பிற் பகையாய் நிற்பார் 
மறைமுத லான நூற்கு வன்பகை யாக வாழ்வோர் 
கறைமிட றுடையான் செல்வங் காப்பவர் கோயில் வீப்போர் 
நிறைகுளங் கூவல் தூர நிகழ்த்தினோர் கூற்றைச் சார்வார் . 


வெள்ளவார் சடையான் பூசை விமலன்கண் மணிக ணீறு 
வள்ளிய பள்ளித் தாமம் வௌவிய கலதி யானோ 
ரொள்ளிய பூவார் சோலைக் குமைபரன் விரதந் தொண்டை 
யெள்ளியே யிடையூ றிடுவோ ரியமனைச் சார்வர் அந்தோ 


இன்பமா மிறை நூ லறிவோ டினிதவன் வழிபா டுறுகை 
துன்பில் -ன் கோயில் காணயாம் விரத மேற்றன் 
மன்புகழ் நீற்றுக் கோலம் வரன்றனைத் தவறாக் காட்சி 
யன்புடனிவற்று ளொன்று மணைந்தவர் சிவனைச் சார்வார் . 


மழைதரு மிடறன் பூசை மகிழன்பா லளிப்போர் பூங்கா 
தழைதரு வில்வம் வைப்போர் தம்பிராற் கதனைச் சேர்ப்போர் 
விழைதரு விழாவைச் செய்வோர் விழவிதை விரும்பிக் காண்போ 
ருழையணி புகழைக் கேட்போ ருரைசெய்வோர் சிவனைச் சார்வார் . 


இதனால் இச்சதர்சனனென்னும் அந்தணன் மூன்று பிறப்பி 
னும் அரும் பெரும் சிவபுண்ணியங்களைச் செய்தவன் ; முதற்பிறப் 


54 


திருநாகேச்சுரப் புராணம் . 


பில் வில்வத தோட்டம் விளங்கவைத்தவன் ; இரண்டாவது பிறவி 
யில் தும்பை முதலிய அளவில்லாத பூக்கள் நிரம்பிய பூஞ்சோலை 
பொலிவுறச்செய்து சிவன்பாலன்புடன் சிவபூசைக்குத் திருத் 
தாண்டு செய்தவன் ; மூன்றாம் பிறவியில் திருப்பருப் பதத்தில் 
எஞ்ஞான்றுந் திருவலகிட்டு நீரினால் தீபந் திகழச் செய்திட்ட 
வன் ; ஆனால் வேறு நூல்களொன்றும் அறிகதிலன் ; சிவ வழிபாட் 
டின் விதி , வேள்வி , முதலியன முற்றுமறிந்திலன். மூன்று பிறப்பி 
லும் முக்கண்ணன் பால் முனைந்த அன்புள்ளவன் ; இன்னும் இவ் 
வந்தணன் பொறுமைபூண்டு உற்றவர்க்கேயுதவி செய்தும் , 
மனைவி மக்கள் , மாண்புடைய நண்பர்கள் , மல்கப்பெற்றும் , மாதர் 
பால் மாலுடையவனாயினும் அவையெல்லாம் அருட் கண்ணராகிய 
அரனருளாலாவனவென்றே அகத்தில் துணிந்தவன் ; இதனால் 
இவ்வந்தணர் சிகாமணியை எம்மெருமான் கட்டளையால் திருக் 
கைலைக்குக் கொண்டு செல்கின்றோ மென்று கூறினர் . 

இதனைக் கேட்டுக் கொண்டிருந்த சந்திரசேனன் சிவத் 
தொண்டர்களை நோக்கி அன்பர்காள் ! மெய்ம்மை யுருவானீர் ! தம் 
பிரான் கட்டளையைத் தலையிற்கொண்டீர் ! சிவநாமங்களைச் செவ் 
வனே கூறுவீர் நுமது திருவடிகளைச் செங்கை கூப்பிச் சிந்திக் 
கின்றேன் . 

“ யான் எஞ்ஞான்று நரகினின்றும் விடுதலைப் பெற்றெழு 
வேன் ? எக்காலம் எம்பெருமானாகிய அருட் கண்ணரை யடை 
வேன் ? எப்போது அவன் திருவடிக்கண் அழுத்தமான உள் 
ளன்பு பெறுவேன் ? இவற்றை எளியேன் விளங்க எடுத்துரைப் 
பீராக " வென்று விண்ணப்பஞ்செய்யாகிற்க , அதுகேட்ட தொண் 
டர்கள் மகிழ்ந்து சொல்லுவாராயினர். 


அரசே ! நீயோ நரகமே நற்கதியாக நயந்தவன் ; அதனால் 
பதினாயிரமாண்டு நரகிற் பதிந்து , பின்னர் இந்தத்திருப்பருப்பதத் 
தில் செங்கோலரசாகப் பிறந்து , அத்தலத்தில் எழுந்தருளிய தம் 
பிரானைப் பூசித்து , அப்பெருமான் றிருவிளையாடல்களைக் கேட்டுச் 
சிவனிரவு விரதத்தைச் செவ்வனே முடித்துப் பின் பிறப்பில் 
காவேரிக்குத் தென்கரையில் , திருந்து தேவன் குடிக்குத் தெற்கில் 
திருவிடைமருதிற்கு நிருதித்திசையில் , மனோக்கியநாதனாரெழுத் 


10- வது தூதர் வினாவுரை நிகழ்த்திய துரைத்தபடலம் 55 
தருளிய திருநீலக்குடிக்கு மேற்கில் , திருக்குடந்தைக்குக் கீழ்த்தி 
சையில் உட்பட்டுச் சண்பகவனமென்னும் பேருடையதும் , கை 
லைக் கொப்பானதுமான அத்திருத்தலத்தில் , பிராமண குலத்திலே 
பிறந்து முன்பிறவிகளிற் செய்த வினைகளைவிடுத்தும் எச்சத்தால் 
மேனியிற்றீ நாற்றஞ் செறியப் பெற்றவனாவாய் . 


பின்னர்ச் சௌனகரால் அருளப்பெற்று அத்திரு நகரில் 
எழுந்தருளிய மலைமகளாகிய கிரிகன்னிகைக்குக் கிளர்ச்சியோடு 
சந்தனத்திருநாள் அபிடேக ஆராதனைகளியியற்றி , அப் பெரு 
மாட்டியினருளால் அத்தீநாற்றமகலப் பெற்று , அந்நகர் வாசத் 
தாலும் , அத்திருநாளியற்றிய அறப்பயனாலும் , அரன்பாலன்பு 
மிகுந்து , அப் பெருமான் திருவடிப் பேறு பெற்றின்புறுவா 
யென்றருளிச்செய்து , அன்னப்பறவைகளால் சுமக்கப் பெற்ற 
தும் , விடைக்கொடி விரவப்பெற்றதுமான " வலவனேவாவான 
ஆர்தி ” யான விமானத்தில் சதர்சனனென்னும் அந்தணர் பெரு 
மானை ஏற்றி , அணிகலங்கள் அணிந்து , தேவதாசிகள் சேவிக்கப் 
பற்பல மணங்கமழா நிற்கச் சிவத்தொண்டர்களிற் சிறந்தவனாகப் 
பிறப்பிறப்பில்லாத பெருங்கைலைப் பதவியில் பிறங்கச் செய்தனர் . 


கால தூதர்கள் , இச்சந்திரசேனனைக் கடிய பாசங்களால கட 
டியீர்த்துச் சென்று அச்சமுற அரு நாகிற்றள்ளிப் பதினாயிர 
மாண்டு பலமாகத் தண்டித்தனர் . அவ்வாறு தண்டிக்கும்போது 
சிவன்பால் தீங்கு செய்தனையே யென்று சொல்லிச் சொல்லி அக் 
காலமுடியத் தண்டிக்க , அதினின்றும் மீண்டு திருப்பருப்பதத் 
தில் அத்தொண்டர்கள் சொன்னவாறு துதித்துச் சிவனிரவு விர 
தத்தை முடித்து அப்போறத்தால் இச் சண்பக வனத்தில் மறை 
யவர் குலத்தில் வந்து தோன்றினன் . 

இதற்கு ஏழாவது முற்பிறப்பில் சிவத்தொண்டர்களில் ஒரு 
வனான ஆதிசைவன் சிவ பூசைசெய்து வெய்.பிலின் வெப்பத்தால் 
வேதனை யுற்று வந்தனன் . அதைக் கண்ணுற்றிரங்கிய அவ்வா 
தணன் திருக்கோயிலில் சிவ பூசைக்கு வைத்திருந்த சந்தனத்தில் 
சிறிது எடுத்துப் பூசிக்கக் கொடுத்துச் தாபந்தீர்த்து அதன் எச் 
சத்தை எம்பெருமானுக்கு அணிவித்த பாவத்தால் , இப்பிறப்பில் 
மெய்யில் தீ நாற்றஞ்சோப் பெற்று அதனால் அளவிலா மனக் 


56 


திருநாகேச்சுரப் புராணம் . 


கவற்சி கொண்டு திரு நாகேச்சுரர் திருக்கோயிலிற் பன்னாள் 
தொண்டு செய்து நின்றனன் . 


இந்தக் கதையைக் கேட்டவர் , உரைத்தவர் , இதற்குதவி 
செய்தவர் , எல்லோரும் பெரும்பாவத்தைச் செய்தவராயினும் 
அவை முற்றும் நீங்கப் பெற்றுப் புண்ணி பராவார்கள் என்பது . 

திருச்சிற்றம்பலம் . 
10 - வது தூதர் வினாவுரை நிகழ்த்திய துரைத்த படலம் முற்றிற்று 


11 - வது சந்திரசேனன் வரலாறு கேட்டுச் சந்தனத் 

திருநாளியற்றிய படலம் . 

திருச்சிற்றம்பலம் . 


ஒச்சண்பகவனத்தில் மறையவனாகப் பிறந்த சங்கானென 
பவன தனது மெய்யில் தீ நாற்ற செறியக்கண்டு மனம் புழுங்கி 
அதனை அகற்றப் பலவாறு முயன்றும் முடியாமையினால் தலயாத் 
திரை தொடங்கித் திருப்பருப்பதஞ் சென்று வீமேசுரம் , திருக் 
கேதாரம் , திருவாரூர் , திருக்கோகர்னம் , மதுரை , திருவானைக்கா, 
சீகாழி , வில்வக்காடு , பிரப்பங்காடு , திருமறைக்காடு , திருவாலங்காடு 
திருநெல்வாயில் , திருவெண்காடு , திருமாந்துறை, கொன்றை 
விருட்சபுரம் , பழமலை , திருவிளநகர் , அரசங்காடு , மாலதிவனம் , 
அத்திக்காடு , மாயூரம் , துர்க்கைவனம் , விலாமிச்சங்காடு , மதுரை , 
திருநறையூர் , கழுகுவனம் , காகாசுரவனம் , திருத்தெங்கூர், தில்லை 
வனம் , திருப்பனந்தாள் , பிதுர்முத்திபுரம் , இலந்தைவனம் . 
எண்டிசையாளர்புரம் , கரவீரவனம் , மூவலூர் , சந்தனவனம் , 

லாற்பலவனம் , புண்டரீகவனம் , திருவையாறு , திருக்கண்டியூர் , 
புலியூர் , திருப்பழனம் , திருநெய்த்தானம் , ஒத்தூர் , புட்பவனம் , 
திருக்குடந்தை , பட்டீச்சுரம் , திருவெண்ணெய்நல்லூர் , எழு 
கன்னிபுரம் , குறுக்கை , பாலூர், குத்தாலம் , திருவாவடுதுறை, 
*திருவிடைமருதூர் முதலிய திருப்பதிகளில் சென்று நீராடி 
இறைவனை இனிதாகக்கண்குளிரக்கண்டு வழிபாடியற்றி வணங்கி 
யேத்தியுமே தனது தீ நாற்றம் தீராதிருத்தலைத் தெரிந்து மனம் 
வருந்திப் பின்னும் , பலதலங்கள் காணத்தொடங்கினன் . 


57 


11 - வது இந்திரன் சந்திரசேனன் வரலாறு கேட்டுக் 

சந்தனத்திருநாளியற்றிய படலம் 


சப்பிறப்பில் திருக்கோகர்னஞ் சென்று கோமுத்தீ 
சனைப் பணிந்து கடல் நீராடிக் கரையேறிப் போமளவில் 
நைமிசக்காட்டில் வாழ்பவர்களும் , நீர் , காற்று , சருகு , முதலிய 
வைகளயே யுண்டுயிர் வாழ்பவர்களும் , இரக்கம் , அடக்கம் 
சாலிய எல்லா நற்குணங்களும் , வாய்ந்தவர்களும் , சிவபிரான் 
றிருவடிக்கிழச் சிறந்த உள்ளன்பு நிறைந்து சிவநாமங்களையே செய் 
பா நின்ற செந்நாப் போதாருமாகிய சௌனகமா முனிவர் 
முதலிய அந்தணர் கூட்டங்கள் முற்றும் , தைத் திங்கட் பிறப்பில் , 
சமுத்திர நீராடிச் சந்திரசேகானைத் துதித்து , மீளும்போது அந் 
தணர் அம் முப்புரி நூலனைக்காண அவ்வறு தொழிலாளனும் , 
அம்முனிவர்களைக் கண்ணுற்றுக்கரங்குவித்து வணங்கிநின்று தன் 
வினையைத் தெரிவித்து இந் நாற்றக்கழுவாய் எவ்விடமாகுமென 
இனிது வேண்டாநின்றனன் அது கேட்ட அந்தணர்பெருமானான 
சௌனகன் ஒரு முகூர்த்தம் ஒருப்பட்டிருந் துணர்த்துவானாயி 
னான் . அந்தணர் பெருமானே ! நினது பிறப்பிடமான திருநாகேச் 
ரத்தில் திங்கட்சடையோன் அண்மையிற் சிறந்து நின்ற சூலநீரின் 
சிறப்போ சிந்தித்து எவராலும் செப்பு தற்கரிதே . ஆண்டு இரண்டு 
வடிவங்கொண்டு வீற்றிருக்கின்ற இறைவியார் பெருமையையும் 
இப் பூமிபடைத்தோனுடைய ஈரிரண்டு நாக்களாலும் , இயம்பு 
தற்கரிது . எத்தலம் நினைத்தமாத்திரத்தில் நீண்ட பாபங்களெல் 
லாம் நீங்கப்பெறுவது ? எத்தலம் வசித்த வளவில் வந்த தீவினை 
களனைத்தும் மாறி வாய்த்தற்கரிய மாண்புடைய நன்மைகள் 
அனைத்தும் வரப்பெறுவது ? அத்தகைய சிறப்புடைய தலத்தை 
இத்தனைநாளும் , அகன்று வீண்முயற்சியெடுத்துத் திரிந்தீர். 
இன்னும் கங்கைக்கரையிலுள்ளார் அத்தலத்தை விரும்பா நின் 
றார் . நீர்மட்டும் அயல் தலத்தை அடைய ஆசைப்படுகின்றீர் ? 
ஆகையால் உம்முடைய திருநகருக்கு விரைவில் சென்று தைத் 
திங்கட் பிறப்பில் முதல்நாளில் , மலைமகளாகிய கிரிகன்னிகையை 
நீராட்டி விதிப்படிச் சந்தனக்காப்புத் திருநாள் கொண்டாடினால் ,, 
அதன்பயனால் நும் உடம்பில் உளதான மிகுசெடி நாற்றம் மாறி 
மேலான செம்மை மணம் திகழா நிற்கும் . 

னம் திகழா நிற்கும் . இப்போதே எழுக 
வென் றருளினர் . கடல்நீர் மூழ்கிக் கோகர்ன நாதரைப் பணிந்த 

8 


58 

திருநாகேச்சுரப் புராணம் . 
அந்த மறையவன் அம்முனிவர் மொழிப்படியே மீண்டும் இச் 
சண்பகவனம் வந்தனன் . 

அதன கண்ணுள்ள சூலநீரில் மூழ்கிச் சண்பகமரத்தடி செ 
ன்று அஞ்சலித்து வலஞ்செய்து வணங்கி , எட்டுத்திசைகளிலும் 
எட்டு விளக்கு இட்டுப் , பாயச முதலான அமுதுகளை நிவேதித்து , 
வில்வங்களால் அர்ச்சித்துப் பன்னிரண்டு நாமங்கொண்டு அம்மரத் 
தைப் பூசித்து , நாகேசப்பெருமானை இடபத்தின் கொம்பினிடை 
யால் கண்குளிரக்கண்டு துதிசெய்து , குன்றை முலையாளுக்குப்புழு 
குக்காப்பணிந்து சித்திரைமாதப் பிறப்பில் , சிவனுக்கினியையான 
அம் மலைமுலையாளுக்கு மகா நீராட்டல் விதிப்படி செய்து, மெல்லிய 
பட்டாடையணிந்து தூபம் , தீபம் , நீவேதனம் அன்புடன் தந்து , 
மணங்கமழாநின்ற கலவைச் சந்தனத்தைத் தூயகலத்தில் துலங்க 
வைத்துப் பூசித்து , விதிப்படி வீதிவலம் செய்வித்து , அன்று மா 
லைக்காலத்தில் இசைக்கருவி , இசைப்பாட்டுகள் இனிது முழங்கா 
நிற்க , நிர்த்தனம் நிகழ , மறை முழங்கத் தவவடிவினளாகிய 
மலைமகளுக்கு (பாதாதிகேசம் ) அடிமுதல் முடிவரை சந்தனக் 
காப்பிட்டு நிறைய விளக்கு நிகழ்த்தி , விதிப்படி அமுதுடன் 
அரிய இப்பூசையாற்றினேன் . இதனை ஏற்றுக்கொள்க வென்று 
வேண்டுகோள் செய்து , துதித்து விடைக்கொடியரான திருநாகே 
ச்சுரப்பெருமானுக்கும் அவ்வாறே பூசித்து வணங்கி , மங்கை பாகத் 
தலைவரையும் , கிரிகுசாம்பாளையும் , சிறப்பாகப் பூசித்து வணங்கி , 
வலம் நான்கு செய்தனன் . மறையால் துதிசெய்து மகிழ்ந்தனன் . 
அவ் வமயத்திலே தனது உடல்நாற்றம் மாறி உயர்மணம் வீசியது . 
பின்னர் அப்பெருமானருளால் அருள்ஞானமடைந்து அத்தலத் 
தைவிட்டகலாமல் அன்பர் பலரால் அகமகிழ்ந்து , கொண்டாடப் 
பெற்று , இறுதியில் முத்தியும் பெற்றின்புற்றான் . 

அதனால் அமாரேறே ! நீயும் யான் கூறிய விதிப்படி கிரிகன்னி 
கையான மலைமகளுக்குச் சந்தனவிழா வியற்றினால் , உனக்குள்ள தீ 
நாற்றம் போய் நறுமணந் திகழப்பெறுவாயென்று கிரிகுசாம்பாள் 
கருணையாற் கிளர்ந்தருளியது கேட்டு , அப்போதே அகக்கிளர்ச்சி 
யுடையவனாய் இறைவன் இன்னருளை முன்னிட்டு மிக முயன்று 
தனது தூதர்களைத் தூத்தி வாயுக்களனைவரையும் அழைத்து , 
அவர்களை விடுத்து ,விண்ணிலுள்ள அருக்கர் பன்னிருவர் , மருத்து 


59 


11 - வது இந்திரன் சந்திரசேனன் வரலாறு கேட்டு 

சந்தனத்திருநாளியற்றிய படலம் . 


வரிருவர் , வசுக்களெண்மர் , சித்தர் முதலிய கணங்கள் பதினெண் 
மர் , ஆகிய எல்லாத் தேவர்களையும் இச்சித்திரைத்திங்கட் பிறப்பு 
முதனாள் இவ்விடம் அழைத்துவரச் செய்தனன் . அவன னுமதிப் 
படி அவ்வாயுவினால் அனைவருங் கொண்டுவரப்பட்டனர் . அவ்விந் 
திரன் ஏவல் தாங்கி இயமனும் நாகேச்சுரப்பெருமானுக்குக் கூப்பிடு 
தூரமளவாகமண்டபங்கள் , அம்மையாரிருவருக்கும் திருக்கோயில் , 
காவணங்கள் , சாலைகள் , கூடங்கள் , மேடைகள் , பிரகாரங்கள் , 
கோபுரங்கள் , இவையெல்லாம் பொன்னுருவமாகக்கட்டி , அவற்றை 
மணிகளால் அணிசெய்து ,சித்திரவேலை , மணிவேலை , பூவேலை முத 
லிய அருமைத்தொழில்கள் அடங்கச்செய்து முடிந்த முறையைத் 
தன்முதல்வனுக்கு விண்ணப்பஞ்செய்தனன் . இந்திரன் இவற்றைக் 
கண்டு மகிழ்ந்து , சித்திரைத் திங்கட் பிறப்பில் மாலைக்காலத்தில் 
அமரர் துந்துபி முழங்க , அரம்பையர் நடிக்க, அந்நாட்டுக் கற்பகப் 
பூமாரி பொழிய, வசிட்டர் , வாமதேவர் , முதலிய இருடியர்கள் 
எழில்மறை முதலியனவோதப் , பதினெண் இசைக் கருவிகள் 
பலமாய் இசைத்திட , விதிப்படிச் சந்தனக்காப்பணிந்து , நாகேச் 
சுரப்பெருமானையும் , அம்மையாரிருவரையும்வீ திவலஞ்செய்வித்து 
மனநிறைவாக இனிய அத்திருநாளைக் கொண்டாடினன் . வந்த 
வர் அனைவர்களுக்கும் அன்னம் , ஆடை , அணிகள் முதலியன 
வழங்கி அவர்களையுங்கொண்டாடினன் . அதனால் அவன் தீநாற்ற 
மாறி நறுமணங்கமழப் பெற்றனன் . தன் அமரச் சுற்றத்துடன் , 
பெருமான் பெருமாட்டியாகிய இருவரிடத்தும் பிரியாவிடை 
பெற்றுத்தனது வெள்ளை யானையின் மீதேறி வானுலகு மகிழ்ந்து 
சென்றனன் . இன்னும் இவ்வாறே ஒவ்வொரு ஆண்டும் தைத் 
திங்கட் பிறப்பில் முதலில் மாலைக்காலத்தில் மகிழ்ந்து வந்து அவ் 
வாறே பூசித்து மகிழ்ந்து போகின்றனன் . இத்திருநாள் வரலாற் 
றைச் சொல்வோர் , கேட்போர் எவரும் எண்ணிய நலங்கள் எய் 
தப்பெற்று இன்புறா நிற்பரென்பது . 

திருச்சிற்றம்பலம் . 
11 -வது இந்திரன் சந்திரசேனன் வரலாறுகேட்டுச்சந்தனத் 

திருநாளியற்றிய படலம் முற்றிற்று . 


60 


திருநாகேச்சுரப் புராணம் . 


12 - வது கௌதமர் தவத்திற் கிந்திர னிடையூ 

றியற்றின படலம் : 
திருச்சிற்றம்பலம் . 


உமையே ! கௌதமர் சிவவழிபாட்டரில் அடைந்த பேற்றை 
உனக்குச் சொல்லுவன் . ஒருமைப்பட்ட மனத்துடன் உற்றுக் 
கேட்பாயாக வென்று சிவபெருமான் கூறுவாராயினார் . 


ஒரு நாள் மிதிலைக்கண்மையில் ஒர் வனத்தில் சொல்லுதற் 
கரிய பெரும் புகழ்வாய்ந்த அறவோரான் கௌதமர் அகத்தவ 
ளான அகலியையோடு அரும் பெருந் தவம் இயற்றுவான் றொட 
ங்கினர் . பிர்மவித்தை யென்ற மெய்க் கல்வியை முற்றுங் கற்றவர் ; 
வேதம் அங்கம் முதலிய நூல்களின் நுண்ணறிவு வாய்ந்தவர் ; சிவ 
வழிபாட்டை அன்பிற் செவ்வனே செய்பவர் ; அடங்கிய குணம 
மைந்தவர் ; சிவபெருமான் றிருநாமங்களையே செந்நாவில் வரச் 
செய்பவர் ; ஐயந்திரி பறியாமை யென முக்குற்றங்கள் முழுதுங் 
களைந்தவர் ; காம , வெகுளி , மயக்கங்களை யறவே ஒழித்தவர் , 
எஞ்ஞான்றும் அகத்திலின்ப மணுகப் பெற்றவர் . ஏழாயிர 
மாண்டு காலங் கடந்தவர் ; இத்தகைய மாணாக்கர்கள் சூழநின்று , 


ஒன்றதின் சார்பிற் சார்வ ரொருகுண முருவ மில்லார் 
துன்றிய குணமோ இருவர் தூய்வடிவின்ப மாவார் 
நின்றால் யோக ராலே நினைத்திடத் தகுவர் யோகர் 
ஒன்றொரு பிறப்போ வில்லார் உலகினிற் சாரா ரெம்மான் . 


பிறவியே நாளங்கல்விப் பிறங்குகோங் கிருநான் கிதழோ 
டுறவுய ரருளாக் கலையே யுலாவு நல் லல்லி யாக 
வுறவிரண் டிலதாம் பொகுட்டி னுயிரக முண்டகத்தி 

வன மணந்தே நிற்பர் நயந்து தந் தமரோ டெம்மான் . 


என்று இவ்வாறே நினைந்து அப் பெருமானாகிய மதுவைத் 
தெவுட்டுற வுண்டு பித்துடையர் போற் களித்துக் கண்டனவெல் 
லாம் பொய்யென நினைந்து வேறிடத்து நினைவொன்று மில்லாமல் , 
யானே அப்பரம் பொருள் ; யானே அந்த இன்ப வுருவம் ; இதில் 
ஒரு சிறிதும் ஐய மில்லை யென்றிவ்வாறு அம்மாணவர் குழாங்க 


12 - வது கௌதமர் தவத்திற் கிந்திரனிடையூறியற்றின படலம் . 61 


ளெல்லோர்க்கும் இனிதெடுத்துரைத்து , எப்போதும் இரண்டறக் 
கலந்து நிற்றலாகிய கடலில் மூழ்கினர் . அங்ஙனமூழ்கினும் எல்லாக் 
குணங்களும் இயல்பிற் பெற்றவளும் , எல்லா வுறுப்பிலும் எழில் 
நிரம்பினவளுமாகிய அகலியையை அடைந்த கௌதமமுனிவர் , 
முதிர்ந்தவராயிருப்பினும் நீரில் மூழ்கல் , சிவபூசை , சபம் , ஓமம் , 
அத்துவிதவுணர்ச்சி , ஸ்மிருதி , வேதம் , சாஸ்திரம் , முதலிய ஆராய் 
ச்சி ஆகிய வெல்லாமியற்றுகின்ற எக் காலத்திலும் , அகலியை 
யென்றே சொல்லிக்கொண்டு அவளையே நினைத்து அவளால் 
சொல்லப்பட்டதே சத்தியமெனக்கருதி , அவள் சொல்லுவன அனை 
த்துந் தனக்கு இதமெனவே நடத்தி வந்தனர் . 


இவ்வாறு அளவிலாக்காலம் கடந்தன . ஒரு நாள் பனிக் 
காலத்தில் மார்கழித்திங்களில் இக் கௌதமர் தவத்தால் வருத்த 
முற்றசுரர்கள் எல்லோரும் இந்திரனை நோக்கி இமயவர் அரசே ! 
கௌதமர் தவத்தில் பெரியராயினும் எஞ்ஞான்றும் மாதர் கூட்டுற 
விலேயே மாதவத்தை நிலைநிறுத்துகின்றார் 


ஆயினும் , மிதிலா நகரத்தின் அண்மையிலே உபவனத்திலே 
எவ்வகையான பயனையும் பயக்கக் கூடிய அத்தூய நிலத்திலே 
தம்மாணவர் குழாங்களுடன் எப்போதும் எல்லாவற்றினும் 
மேலான இன்பவமிர்தத்தை யேற்றுண்டு கொண்டே இந்திரபதவி 
யை இச்சித்தே தவஞ்செய்யா நின்றார் . இதனால் இக் தவநிலை 
யார்க்கு யாம் இடையூறு இயற்றியிடல் வேண்டும் என்றனர் . 


அது கேட்ட இமயவர் வேந்தன் , சிந்திப்பானாயினன் . இப் 
போது அதற்கு என் செய்யலாம் . தவமுனிவர்களும் விரும்பத் 
தக்க அரம்பையர்களை யனுப்பலா மெனில் , அரம்பையரினும் 
மிகுந்த இன்பஞ் செய்யத்தக்கவளும் , மூன்றுலகையும் வென்ற 
அழகுடையவளும் , இளமையும் , பெருத்துயர்ந்த தனங்களையு 
முடையவளுமாய அகலியை யென்பாள் அம்முனிவருக்கு மிகப் 
பிரியைாக நிற்கின்றாள் . அம்மாதின் கடைக்கண் ஒன்றாலேயே , 
நீந் சருகு , காற்று , முதலிய உணவுடைய முனிவர்கள் ஊசி 
முனையில் உருவநின்று தவமியற்றுகின்றவர்களே யாயினும் , போ 
கம் நுகரத்தக்கவர்களை யாவார்கள் . அம்மட்டோ , உருப்பசி 
முதலிய தேவதாசிகளும் அம்மாதினைக் கண்டவளவில் தலை 


62 


திருநாகேச்சுரப் புராணம் . 


குனிந்து நிற்பார்கள் . அம்மாதின் குணத்தையும் அழகையுக்கண 
டால் தவத்தால் உடல் வலியின்றி இந்திரியத்தளர்ச்சியுற்ற முனி 
வர்களே யாயினும் , முழுது முடல் வலியும் இந்திரியத்தேர்ச்சியும் 
பெற்று இன்புறுவார்கள் . 


ஆகையால் விண்ணகரிலுள்ள இத்தேவதாசிகளை விடுப்பதால் 
யாதொரு பயனும் எமக்கு விளையாது . அக் கௌதமர் தவத் 
தைத்தடுக்கு மாறென்னை என்று ஆராய்ந்தனன் . அவ்விந்தி 
ரன் பின்னர் நாமே முயன்று சென்று இக்காரியத்தை முற்ற 
முடித்தல் வேண்டும் . மறையவனுக் . குடலிற்பாதி மனையா 
ளென்று கூறப்பட்டமையால் அம் மனையாளுக்குக் குறை நேர்ந் 
தால் அவர் முழு உடலிற் குறை நேர்ந்ததாகு மன்றோ ! இதில் 
ஐயமில்லை . எவனுக்கு இல்லாள் தூய்மை யில்லையோ அவன் 
இல்லம் இற்றதேயாம் . எவன் மாசுள்ள மனையாளோடு வாழ் 
வானோ அவன் குலம் முதலியன அறவே ஒழியும் . ஒருவன் 
இல்லறக்கிழத்தி கிருதயுகத்திலே பிறனால் பார்க்கப்பட்டாலும் 
திரேதாயுகத்தில் காமவேட்கை மொழிகளைப் பிறரால் அவளோடு 
மொழியப் பெற்றாலும் , துவாபாயுகத்திலே அவளைப் பிறர் காம 
வேட்கை கொண்டு கையாற் றொடினும் , கலியில் அவளோடு ஒரு 
முறை பிறர் புணர்ந்தாலும் மாசுடையளாவாள் . இத்தகைய 
மாசுற்றவள் எவ்விதத்திலும் தீயளே . எங்ஙன மென்றால் , அவள் 
இல்லிலிருந்து செய்யுங் கடவுட்காரியங்கள் , பிதிர்க்காரியங்கள் , 
எல்லாமும் பயனற்றனவாம் . அவள் தொடப்பட்ட பொருள்கள் 
சுடலையில் இடித்த அவல் போலவும் , நாயால் தொட்ட நலமில் 
பொருள் போலவுமாம் . அவள் விரும்பத்தக்க கணவரும் , இல்லில் 
அவ்வில்லாளைத்தொட்டுச்செய்யும் ஸ்நானம் , சந்தி , ஜெபம் , தபம் , 
ஓமம் , வேதமோதுகை , பிதுர்த்தருப்பணம் , எல்லாமுமே அவ 
ளால் இழக்கப்பெற்றவரேயாவர் . நற்குடிப்பிறத்தல் , சிவபூசை , 
திருநீறு கண்டி புனைதல் , எஞ்ஞான்றும் அத்துவிதப்பயிற்சி , சிவ 
நாமங்களைச்சிந்தித்தல் முதலான இவற்றுள் யாது செய்தானாயி 
னும் அம்மாகடைய மனையாளுடன் கூடின் , அனைத்துமில்லாத 
வனாமென்பது உறுதி . எந்த இல்லறக் கிழத்தி எவலுக்குத் தூய 
ளாக அமைவாளோ அவனுக்குப் பிறப்புத் தூய்மை முதலிய அந் 
நலங்களில் ஒன்றேனும் இல்லையாயினும் அனைத்தும் பெற்றவனாய் 


12 - வது கௌதமர் தவத்திற்கிந்திர னிடையூறி யற்றினபடலம் 63 


ன 


இறைவனாகிய சிவனேயாவான் . இதில் ஐயுற வொன்றுமில்லை . 
ஒருவன் மாசுற்றவளான மனையுடன் கூடின் , அவன் செய்த அற 
மனைத்தும் சாம்பலிற் செய்த ஆகுதியே யாகும் . 

ஆகையால் அழகும் , மாசற்ற மனமும் , கணவன்பாலன்பும் 
மிகுந்த வாழ்க்கைத் துணையாயிருக்கின்ற அகலியை என்பா 
ளுடைய தூய்மை தொலைந்தால் , அக் கௌதமருக்கு எல்லாந் 
தொலையுமென்று எண்ணி , எவ்வாறு அவள் தூய்மை தொலைப்பது ? 
அவளை எங்ஙனம் நான் அடைவேன் ? என்று சிந்திப்பானாயினன் . 
அகலியை எப்போதுமே கொண்டவனோடு கூடியுள்ளாள் . அக் 
கொண்டவனாகிய கௌதமனால் யான் பார்க்கப் படுவனேல் பய 

ற்ற சாம்பலாவேன் . அவள் தான் என் செய்யக் கூடும் ? அக் 
கௌதமருடைய மாணவர்களால் பார்க்கப்பட்டாலும் யான் சுடு 
சொல்லுக்காளாவேனென்று இவ்வாறு ஆராய்ந்துள்ள இந்திரனுக் 
குத் தன் விதிப்பயனால் ஒரு உணர்ச்சி உண்டாயிற்று . அஃது 
என்னையெனில் ? 

அவ்வமரர் வேந்தன் , " யானே அம்முனிவர் வடிவங்கொ 
ண்டு சென்று , அம்முனிமனையாளை மாசுடையளாக்குவேன் ” என்று 
துணிந்து கொண்டனன் . அவ்வாறு துணிந்த இந்திரன் கௌத 
மர் இளைப்பாறுவதாகிய ஆச்சிரமமென்னும் இல்லம் புகுந்தனன் . 
அது சமயத்தில் கௌதமர் , அகலியை , மாணவர்யாவரும் ஆங்கே 
தூங்கினர் . யாதொரு ஓசையும் ஓய்ந்திருந்தது . அவ்விடத்து மகி 
ழ்ச்சியுடன் சென்ற இந்திரன் இந்த நடு இரவில் மிதிலையின் மிகத் 
தூய்மையான இவ் வனத்தில் எங்ஙனம் என திச்சை நிறைவெய்து 
மென்று ஆராய்ந்தனன் . அவன் பின்னர்க்கோழியாய்க் கூவி 
நின்றான் . அதைக் கேட்டவளவில் கௌதமர் விழித்தெழுந்து 
கையிற்கடத்தைக் கொண்டு கங்கையைக் கருதி நடக்கத் தொடங் 
கினர் . 

தொடங்கும் போது தலையில் இடித்தது . கால் இடறிற்று . 
இவற்றை நோக்கிச் சிறிது மீண்டு திண்ணையிலிருந்து , வேள்வி 
மண்டபம்போய் வலஞ்செய்து வணங்கி , மீண்டுங் கங்கைநதியைக் 
கருதி அடுத்தார் . முனிவர் சென்றதை நோக்கின இந்திரன் 
தமது வாகனமாகிய மேகங்களை அழைத்து விரைவில் மழை 
பொழிவித்தான் . மழையாலுங் காற்றாலுந் தாக்குண்ட மாமுனி 


64 


திருநாகேச்சுரப் புராணம் . 


வர் மின்னலாலும் , இடியாலும் , மிகுதியான வருத்த முற்றனர் . 
என் செய்வார் பாபம் ! 


அது அமயம் அம்முனிவர் வடிவு கொண்ட இந்திரன் என் 
பான் , பள்ளியில் படுத்திருந்த அகலியை யென்பாளை அடுத்துக் 
கையால் தொடவே , நித்திரை விட்டு எழுந்த நங்கையை முறுவல் 
பூத்தமுகத்துடன் வடிவுடையநல்லாய் ! நின்னிடத்தில் இமையவர் 
வேந்தனாகிய யான் புணர்ந்து நேராத இன்பம் நிகழப் பெறுவான் , 
வேட்கையுடன் விரைந்து முனிவடிவாகி வந்தனன் ; என்னை 
யேற்றுக் கொள்ளுதல் வேண்டும் . இதுதான் எனது வேண்டு 
கோள் ; என இதமுடன் கூறிக் , கொக்கோக நூல் விதிப்படிப் பல 
வகையான காமப்புணர்ச்சி விளையாடல்களைச் செய்ய , அதில் மகிழ் 
ந்து ஐயமுற்ற அகலியை , இந்திரனை நோக்கி நீர் யார் ! உண்மை 
புகல்வீராக ; இல்லையேல் , இன்றே சபிப்பேன் என்று கூறியிடக் 
கண்ட இந்திரன் , நான் வானவராசு ; என் பெயர் இந்திரன் ; நின் 
பால் போக இச்சை கொண்டு போந்தனன் என்றலும் , இருவரும் 
அச்சத்தோடு கூடியிடக் கௌதமர் தவத்தைக் கலைப்பவனும் , 
வானவர்க்காக்கம் வளர்ப்பவனுமான இந்திரன் , அகலியை யோ 
டுங்கூடுங்கூட்டத்தைக் குறித்து அமரரனைவரும் அகமகிழ்ந்தனர் . 
இந்தக்கௌதமர் மனைபான அகலியையின்பால் இந்திரன் வரவைக் 
கேட்பவர் சொல்லுவோர் யாவர்களும் தத்தங் குற்றங்களி 
னின்று நீங்கி இன்புறுவார்கள் என்பது . 

திருச்சிற்றம்பலம் . 
12 - வது கௌதமர் தவத்திற் கிந்திரன் 
இடையூறியற்றிய படலம் முற்றிற்று . 


13 - வது கௌதமர்க்கு வியாசர் அருண்மொழி . 

பகர்ந்த படலம் . 
திருச்சிற்றம்பலம் . 


இரண்டு நாழிகை கடந்தபின்னர் மாமுனி மனையாளாட . 
அகலியை புன்முறுவலோடு விண்ணரசைநோக்கி விண்ணவரேறே! 
நுமக்கு வணக்கஞ் செய்வன் . முனிவர் வருமுன்னரே விரைந்து 
முந்துக. அவர் காண்பரேல் , அகலாத சாபத்தை அளித்திடுவார் . 


13 வது கௌதமர்க்கு வியாசர் அருண்மொமி . பகர்க்க படலம் கே 


அதற்கு முன்னரே நின்வடிவத்தை மாற்றுக . அமராவதியை 
அணைந்திடுகவென்று விடை கொடுத்தனள் . அதுகேட்ட இந் 
திரனும் அப்பன்னகசாலையை அகன்று வெளியே விரைந்து 
போவானாயினன் . 


கங்கையையடுத்த குடக்கையரான முனிவர் இந்திரன் ஏவ 
லால மேகங்கள் பொழிந்த மிகு மழை , மின்னல் , இடி , இருள், 
காற்று , குளிர் , முதலியவற்றால் வருத்தமுற்றனர் . அங்ஙனம் 
வருத்தமுற்ற அமயத்தில் இங்ஙனம் நிகழ்தற்குக்காரணமென்ன ? 
நடு இரவில் கோழியோ, கூவியது . அதனை ஆராயாமல் நாமும் 
நடந்தனமே . இங்கு நிகழ்ச்சியோ பலவாறாக இருக்கின்றது . 
இப்பாதி இரவில் பன்னகசாலையில் என்ன நிகழ்ந்திருக்கின்றதோ ? 
பகுத்தறியோமே . நமக்கும் இந்தக்குளிர் தாங்கவில்லையே . குளிர் 
நம்மை நிரம்பவும் வாதிக்கின்றதே . நமது இயல்பு இப்படியாயின் 
பன்னகசாலையிலே அகலியை இப்பெருங் குளிரால் என்ன அரும் 
பாடுபடுவாளோ ? அறியேமென்று நெகிழ்ந்து நினைந்து பன்னக 
சாலை வாயிலில் வந்து பார்ப்பாராயினர் . அங்ஙனம் பார்க்கவந்த 
கௌதம முனிவர்க்குப் பயந்து உடல் , நடுக்கக் கொண்டு அச்சத் 
தோடு மெல்ல மெல்ல நடந்து தன்னூரை நயந்து முனிவர் வடி 
வத்தோடு செல்லும் இந்திரனை நோக்கிக் கௌதமர் கோபத்தால் , 
புருவம் நெரியக் கண்சிவந்து நெருப்பெழ மூக்கில் உயிர்ப்பான 
புகைமுழுதுமுலாவப் பற்களைக் கடகடவெனக்கடித்து இந்திரனா 
தலை அறிந்து ஏடா இந்திரா ! என்ன காரியஞ்செய்தனை ? பிறன் 
கேடு சூழற்க, சூழின் அறஞ்சூழுஞ் சூழ்ந்தவன்கேடு " என்பதனை 
யும் அறியாது கேடுசூழும் நினைவுடையனாயினை ! நீ எஞ்ஞான்றும் 
தூய்மையான என தில்லிடத்தையும் இல்லாளாகிய என் னன்புக் 
குரிய அகலியை என்பாளையும் மாளா மாசுபடச்செய்தனையே ! இத 
னால் இப்போதே நினைக்குச் சுடுசொல் வழங்குகின்றேன் பெறுக ! 
அயன் மகளிரது மெய்யுறு புணர்ச்சியில் வேட்கை யுண்டாதற்குக் 
காரணம் நினது விதையென்னும் விருடணமும் அழகிய வடிவ 
முமேயாம் . ஆதலால் அவற்றுள் விதைதான் விழுந்து விடுக . 
இழிவான குறியில் இச்சை வைத்தமையால் அவ்வடிவமுழுதும் 
அக்குறியேயாகுக வென்று சுடுசொல்லாற் சுட்டனர் . அச்சுடு 

9 


திருநாகேச்சுரப் புராணம் 


சொல்லைப் பெற்ற இந்திரன் அம்மா தவர் மலரடிகளில் புகலெனப் 
புகுந்து விழுந்து துதி செய்து அச்சுடு சொற்கழுவாய் வழங்கக் 
கேட்டனன் . அதுகண்ட கருணைக்கடலாகிய அம்முனிவர் பெரு 
மான் அதற்குக் கழுவாயுங் கழறுவராயினர் . 

அம்முனிவர் பெருமான் தன் வாழ்க்கைத்துணையான அகலி 
பையின் அரியவினையை மனத்தில் வைத்துக்கொண்டு இந்திரனை 
நோக்கி விண்ணவரரசே ! நின்னால் நமக்குக்கேடு விளைந்ததே யெ 
னினும் நீ வணங்கித் துதித்து வேண்டினமையாலும் , அற்பத்திற் 
காசைப்பட்ட நீ மூவுலகிற்கும் முன்னவனாக இருந்ததாலும் 
உன்வடிவத்தில் காணப்படும் பெண்குறிகள் அனைத்தும் நினக்கே 
அக்குறிகளாகத் தோன்றினும் அயலாருக்கு அரிய கண்களாகத் 
தோன்றுகவென்றருளினர் . 


en 


இந்திரன் மீட்டும் அம்முனிவர் பிரானை வணங்கித் துதித்து 
அடிகாள் ! தேவர்களுக்கரசனான யான் தேவகாரியமாகவே வந்து , 
இச்செயலை அவர் பொருட்டாகவே இயற்றினேன் ; ஆதலால் தயை 
செய்து பொறுத்தருளல் வேண்டு மென்று மீட்டும் பன்முறை 
வணங்கி விண்ணப்பஞ் செய்து வேண்டி நின்றனன் . அதுகண்ட 
அந்தணர் பெருமான் விண்ணரசே ! வானவர் பொருட்டே வந்து 
இச்செயல் செய்தனையென்றால் , தேவர்கள் அனைவர்களுக்கும் தம் 
மனைவியர் மாட்டு , புதல்வர் இல்லாமற் போகுக. உன்னை இது 
முதல் ஆயிரங் கண்ணனென்று யாவரும் கூறியிடுகவென்று இந் 
திரனுக்கு அச்சுடுசொல் மாற்றங் கூறி விடை கொடுத்து விடுத் 
துத் தன் மனையாளிடஞ் சென்றனர் . விண்ணோர் வேந்தனும் 
விரைந்து தன் அமராவதியை அடுத்தனன் . பின்னர்க்கௌ தமர் 
தம் மனைவியாகிய அகலியை அச்சமுற்றுக் கலங்கியிருத்தலை 
நோக்கி மாதே ! நீ அயல் ஆடவன் புணரும்போது களித்துக் 
கற்போற் கிடந்தமையால் கல்லாகக் கடவையென்று சாபம் 
வழங்கினர் . 

அவ்வாறு ஆயிரமாண்டு கல்லாக இருக்குமளவில் விசுவாமித் 
திரருடன் இராம இலட்சுமணர் கால் நடையுடையராய் இவ்விடம் 
வருவார்கள் , அது போது அவ்விராமன் காற்றூளி நின்னுருவில் 

நீக்கும்வழி 


13 - வது கௌதமர்க்கு வியாசர் அருண்மொழி பகர்ந்த படலம் .6 
கலந்த மாத்திரத்தில் உன் பெண்ணுருவம் பெற்று என்னுடன் 
வருவை ! என்று அச்சுடுசொல் மாற்றமும் வழங்கி விடுத்து 
இலந்தைவனஞ் சென்றனர் . அவர் ஆங்கு வியாச முனிவரைச் 
கண்ணுற்று வணங்கித் தன் வரலாற்றை முற்றும் மொழிந்து 


தூதனுக் கரசுந்துப்பினுக் குபபும துலங்குறு மக்களுக் கெங்கள் 
நாதனுக் குரிய நல்வழி பாடும் நல்லயோ கிகட்கெழுத் தஞ்சும் 
காதலுக் குரியா டனக்குறு கணவன் காண்குரு வினுக்கு நற்கேட்போ 
காதலுக் குரிய தாயுமே யென்றுங்கரு துறும் வலியெனப் படுமால் . 


ழுகையுஞ் சிறுவர்க் கழகியகன்று மாவிற்குத் தவமுநன் முனிக்கே 
தொழுகையுந் தொண்டர்க் கிறகும் நற்புட்குத் துலங்குறு முயிர்தன 

( குணவும் 
குழுமிய வேடார் தமக்கொரு கொலையுங் கொப்றவன் றனக் திருதோளும் 
விழுமிய மறையும் அந்தணர் தமக்கு விளம்புறு வலியெனப் படுமால் . 


புரியவாம் பொருளைப்பகர்வணி கர்க்குப்புகழ் தருவாணிப மொன்றும் 
கரியவாங் களிற்றிற் கங்குசம் பரிக்குக் கலினமும் பயிர்களும் பூமிக் 
குரிய தாந் தடியும் முடவனுக் குயரும் உடல்பழுத் தவர்க்குரி யாளும் 
அரியதாங்கேள்வி பயில்பவர் தமக்கும் ஆரியன் வலி எனப்படுமால் . 
இவைபோல் எனக்குத் தாங்களே தாய் , தந்தை , குரு , சுற்றம் 
நண்பர் முதலான எல்லாருமாக விளங்குகின்றீர் , ஆகையாக் 
ஆயிரம் ஆண்டளவும் , யாதாமோரிடம் போய்த் தவஞ் செய்தால் 
என்ன பலனையடைவார்களோ அந்தப் பயனை ஒரு கணப்பொழு 
தில் அல்லது அரைக் கணப்பொழுதில் அடையத் தகுந் தவத்தை 
அடியேனுக்கு அருளிச் செய்தல் வேண்டும் . இன்னும் மாணாச் 
கனான எனக்கு வந்த வெகுளிக்குக் கழுவாயாதலும் வேண்டு 
மென்று விண்ணப்பஞ் செய்தனர் . 


அதுகேட்டருளிய வியாச முனிவர் , ஒரு மூன்றே முக்கால் 
நாழிகையளவாகப் பேசாது இருந்து , பின் வருவாயறிந்து அரு 
ளிச்செய்வாராயினர் . கௌதம முனியே நின் வெகுளிக்குச் 
சாந்தமும் , கழுவாயும் உண்டாகத் தகுந்த தலத்தைச் சொல்லு 
வன் கேட்பாயாக . நின்னைச் சார்ந்தோர் யாவருக்கு நிலையான 
இன்பத்தை யெய்துவிப்பதும் எவ்வுயிர்க்கும் எண்ணியன அளிக் 
கும் இயல்புள்ளதும் , வீட்டின்பத்திற்கு வெண்முளையானதும் , 
ஆயுளையளவில்லாமல் அளிப்பதும் , இப்பூ தலக்கைலாசமானதும் , 


68 

திருநாகேச்சுரப் புராணம் . 
முதல் முறையிலேயே ஒரு முறை கண்ட அளவில் வடிவமுத் 
தியை வழங்குவதும் , அத்தலமேயாகும் . அது தான் சண்பகக்காடு 
என்று கூறப்படும் . இன்னும் அது நாகர் பெருமானால் நன்கு 
பூசிக்கப்பெற்றதாதலின் இம்மூவுலகும் நாகேச்சுரமென வழங்கா 
நிற்கும் கிரிகன்னிகை என்னும் மலைமகளால் வழிபாடியற்றப் 
பெற்றமையால் கிரிகன்னிகை வனமெனப் பெயர் பெறும் . பல 
மாமுனிவர் பலகாலுந் தவம் பயின்று பாவத்தை நீக்கிப் பயன் 
பெற்றமையால் தவவனமெனப் பெயர்பெறும் . அந் நகரில் சண்பக 
மரமானது இறைவனருளால் கையிலையினின்றும் வரப்பெற்று 
அப்பெருமான் அருள்வடிவாய் விளங்குதலின் அதைக்காணல் , 
தொடல் , வலம் வருகை , அதனடியில் வாசஞ் செய்கை முதலிய 
வற்றால் எப்பாவங்களையும் இறைப் பொழுதில் அறவேயழிப் 
பதென்பதறிக . நந்திமுதலான அன்பர்பொருட்டுத் தரப்பெற்ற 
சூலதீர்த்த முதலிய புனித நீர் நிலைகள் பல சூழப் பெற்றுச் சித்தி 
தலத்திற்கு வடக்கிலும் திருந்து தேவன் குடிக்குத் தெற்கிலு 
மாகக் காவேரிக்கரையில் விளங்கா நின்ற அத்தலம் இறைவனுக்கு 
மிகுந்த அன்பு வாய்க்கப் பெற்றது 


அத்தலத்திற் சென்று சூலதீர்த்தத்தில் மூழ்கிச் சான்று கண 
பதியையும் , நாகநாதனையும்மங்கைபாக தலை வரையும் மலைமகளையும் , 
மலைமுலையாளையுங் கண்டு களித்து இன்ப அன்புடன் இடை 
விடாது வழிபாடியற்றி அப்பெருமானை இடபத்தேவர் இரு 
கொம்பினிடையால் இன்புறக்கண்டு சண்பகபரத்தின்பாற் சென்று 
சிறப்பாக ஐந்தெழுத்தோதிப் பன்னிரண்டு திருப் பெயர்களால் 
வில்வங்கொண்டடணிந்து சிறப்பாக , நறும்புகை, திருவிளக்கு , 
பாயசம் முதலியவைகளை அம்மரத்திற்குக் கொடுத்து வழி 
படுவையேல் இராமனால் நின் மனையாளுக்கு முன்னுருவம் வரப் 
பெற்று அவளால் அரும்பெரும் பயனையடைவாய் . கருதிய கரும 
முங் கைகூடும் என்று இவ்வாறு கூறியருளிய வியாச முனிவர் 
அருண்மொழியை அன்புடன் கேட்டு அக்.கௌதமர் மகிழ்வாரா 
யினார் . இக் கௌதமர் அருண்மொழி கேட்டவரலாற்றைக் 
கேட்பவர் சொல்லுவோர் எல்லாச் சிறப்பையும் எய்தப் பெற் 
றின்புறு வரென்பது . 

திருச்சிற்றம்பலம் . 
13 - வது கௌதமருக்கு வியாசர் அருண்மொழி பகர்ந்த 

படலம் முற்றிற்று . 


( 


( 


14- வது அகலியை சாபமகன்ற படலம் . 


14 - வது அகலியை சாபமகன்ற படலம் 

திருச்சிற்றம்பலம் . 


கெகளதம மு : 

ர் , வியாச முனிவரது அருண்மொழியைக் 
கேட்டு அம்முறையே சண்பகக்காடு போந்து பற்பல மரச் செறி 
வுகள் , பறவைகள் , மீன்கள் , தாமரைகள் , நெய்தல் , கோங்கு மூத 
லியவைகளால் அணி செய்கின்ற அத்தலத்தைக்கண்டு மகிழ்ந்து பல 
மணிகளால் அணிசெய்த படிக்கட்டுக்களை யுடைய சூலப் புனித 
நீரில் மூழ்கி , எட்டு நாகங்களை ,பும் எழில்பெற இறைஞ்சி , நறும் 
புகை , விளக்கு முதலியன இட்டுத் தூங்கான முழு வெள்ளரிசி 
களால் அர்ச்சிக்துச் சூலநீர் முதலியவற்றை வலம் செய்து சான்று 
பிள்ளையா 0 பவழிபட்டு நந்தியெம் பெருமானிடம் விடை பெற்று 
அன்புடன் நாகேசப்பெருமானை நிலமுறப்பணிந்து ரோட்டித் 
திருவமுது , நறும்புகை , திருவிளக்கு நிகழ்வித்து அறிக்கை செய்து 
அன்புடன் பணிந்து , அர்த்தநாரீசரான மார்கைபாகத் தலைவரை 
யும் , மலைமகளையும் , மலை முலையாளையும் வழிபடு முறையால் வழி 
பட்டு அப்பெருமான் திருவடி வாகிய சண்பகமாத்தடி வந்து 
நறும்புகை நல் விளக்கு எடுத்துப் பாயசம் அறிவித்துப் பன்ளி 
ரண்டு திருப்பேர் கொண்டு வில்வ அர்ச்சனை செய்து அம்மா 
நிழலில் தாமரைப் பீடத்திருந்து மும்முறை ஆசமனஞ் செய்து 
கையில் பவித்திரம் பூண்டு தூபனாய்க் கீழ்த் திசைமுகமாக இருந்து 
நாகேசனையும் மலை முலையாளையும் மனத்தில் நினைத்து நியாசமும் , 
தியானமுஞ் செய்து , மாமந்திரத்தை உருவேற்றினார் . ஒவ்வொரு 
நாளுந் தவறாமல் ஆயிரமாண்டு இடையூறில்லாமல் தவம் புரிந்து 
அந்நகரிலேயே அமர்ந்தனர் . 


இங்ஙனங் கௌதமர் , தவஞ் செய்கின்ற போதே வியாச 
முனிவர் தமக்கு விளம்பியருளிய அருண்மொழியை மனத்திற் 
கொண்டு மலைமுலையாளுக்குத் தைத்திங்கட்பிறப்பில் புழுகுக்காப் 
பிட்டும் , மலைமகளுக்குச் சித்திரைத் திங்கட் பிறப்பில் சந்தனப் 
பெருவிழா இயற்றியுங்கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைக் 
காலையில் சூலதீர்த்தத்தில் மூழ்கிச் சர்க்கரை , எள் , புதிய அன் 
னம் , கோதுமை , முதலியவற்றைத் தானஞ் செய்து காணிக்கையு 


70 

திருநாகேச்சுரப் புராணம் . 
டன் வெற்றிலைப்பாக்கு விருப்புடன் அளித்தும் , அன்புடன் அஞ் 
ஞாயிற்றுக்கிழமையிலே அருள் வடிவாகிய நாகேசப் பெருமானை 
வழிபட்டும் , அம்.மதியில் பெருந்திருநாளெனப்படும் மகோற்சவஞ் 
செய்தும் , அத்திருநாள் முடிவில் இறுதி முழுக்கு முழுகியும் 
நித்திய நைமித்தங்களாகிய இவற்றையெல்லாம் மனமகிழ்ச்சியோடு 
கியமாக நிகழ்த்திவருவாராயினர் . இவோறே அளவில்லாத 
ஆண்டுகளாயின . 


இது இங்ஙனமாக அலரவன் முதலிய அரிய பெரியவானவர் 
களால் வணங்கி வேண்டப்பெற்றவாறு இராவணனையிலாதழிக்கத் 
திருமால் , திருவுளம் இரங்கித் தசரதனுக்குத் தகுந்த கௌசலை 
யின்பால் இராமனாய் இனிது தோன்றினன் . அப்போதே தனது 
கூறாய்த் தோன்றிய இலட்சுமணர் , பரதர் , சத்துருக்கார் ஆகிய 
இந்த இளைஞருடன் எழில்பெற விளங்குவாராயினர் . இவ்விதம் 
விளங்கிநின்ற ராமர் விசுவாமித்திரர் வேண்டுகோளுக்கு இணங்கி 
இலட்சுமணர் தம்முடன் வர அம்முனிவரோடுசென்று சித்தாச்சிர 
மத்தில் அவர் இயற்றிய யாகத்தை இனிது நிறைவெய்தச் செய்து 
சனகன் இயற்றும் யாகத்தை அவனால் விடுக்கப் பட்ட தூதர்க 
ளால் அறிந்து பல வேதியர்கள் சூழத் தம்பியாகிய இலட்சுமணர் 
தம்முடன்வா , அவ்விசுவாமித்திரமுனிவர் முன் செல்லப் பலவண்டி 
மக்கள் பெருக்கமாக எழுந்து மிதிலைநகரை நோக்கி விரைந்து 
போவாராயினர் . 


அங்கனம் போகுமளவில் மிதிலை நகரத்தின் அண்மையி 
லுள்ள கௌதமர் ஆசசிரமங் கிட்டியது . அது கண்ணுற்ற இரா 
மர் விசுவாமித்திரரை நோக்கி ஐயா ! மக்கள் ஒருவரேனுமின்றி 
யும் , ஓமம் , தூமம் , வேதஒலி முதலியனவற்றுள் ஒன்றேனுமின்றி 
யும் ஓய்வுற்றிருக்கிறது . இவ் வாசசிரமம் இங்ஙன மாவதற்குக் கா 
சணம் இசைத்தல் வேண்டும் ” என்று கேட்க , அம்முனிவர் முன் 
நிகழ்ந்தன யாவும் முறையே புகன்றனர் . அதைக் கேட்டு இரா 
மர் புன்முறுவல் பூத்திடக் கண்ட விசுவாமித்திர முனிவர் கல் 
வடிவாகிய அகலியை யென்பாளைக்காணவேண்டிய இராமபிரானை 
ஆண்டு இனிதாக அழைத்துச் சென்றனர் . அதுபோது அக்கல் 
லில் இராமர் தம் காலை வைத்திடவே அக் காலால் தூய்மை 
யடைந்த அகலியை எழில் மிகுந்த இனியஉடலுடன் கூடித்தேவ 


( 


14- வது அகலியை சாபமகன்ற படலம் . 


71 


மாயை திருவுருவெடுத்தாற் போலவுந் தூளியில் படுத்துத் தூங்கி 
யெழுந்தவள் அத்தூளினயத் துடைத்து நிற்பது போலவும் அழகி 
யாய் எழுந்து அங்கண் நின்ற இராமரைக் கண்ணுற்று வணங்கிக் 
கை குவித்து நின்றனள். 


அவவாறு வணங்கிய அகலியை மாதின் வடிவத்தைக்கண்ட 
புழகராகிய இராம இலட்சுமணர் இருவரும் , 


அன்னவடி வமாழகோ அறத்தினுரு விளைவழகோ 
பொன்னிய னற் றண்டாமோ புயறடித்தின் கொடியாமோ 
துன்னியபன் மயிற்சாயல் துலங்கியால் லெழில்வடிவோ 
வின்னவடி வெனலரிதே யிவ்வகலி யைவடிவே . 


என்று அதிசயித்து நின்றனர் . 


இவ்வாறு வியக்க நின்ற அம்மையாகிய அகலியை அவ்விரு 
அரசிளங் குமரர்களையும் வலஞ் செய்து வணங்கி நின்றனள் . 
அதுகண்ட இராமர் இரக்கமுற்று அந்த அம்மையின் வழி 
பாட்டை மனத்தினால் பெற்று மாமுனிவர்களுடன் சண்பகக் 
காட்டில் அன்பாக நாகேசப் பெருமான் திருவடியைப் போற்றுங் 
கௌதமரைச் சிந்தையில் சிந்தித்தனர் . அக்கௌதமரும் அந்நா 
கேசப் பெருமான் திருவருள் திகழப் பெற்றுத் தமது ஆச்சிரமத் 
தில் இராமர் , இலட்சுமணர் , விசுவாமித்திரர் முதலியவர்களோடு 
வந்து அருள் செய்யத் தமது மனைவியாகிய அகலியை முன்னுரு 
வம் பெற்று விளங்குவதை நாகேசப் பெருமான் நல்லருளால் 
அறிந்து விரைந்து விதிப்படி நாகேசப் பெருமானையும் அம்மையா 
ரிருவரையும் வழிபட்டுப் பிரியா விடைபெற்றுச் சித்தபாது 
கையில் அந்நகரை வலம் வந்து மிதிலை ஆச்சிரமத்தில் விரும்பி 
நின்ற இராம இலக்குமணர்களோடு விரவிய உலக நண்பராகிய 
விசுவாமித்திர ரை அன்பாற் றழீஇ இன்புற்றனர் . இராம இலக் 
குமணர்களும் , கௌதமராகிய முனிவர் பெருமானை முன் வந்து 
வணங்கினர் . அங்ஙனம் வணங்கி அஞ்சலித்த ஆங்கையரான 
இராம பிரான் விசுவாமித்திரர் திருவுள்ளக் குறிப்பை பறிந்து 
அம்முனிவர் பெருமானோடு அகலியையம்மையை மருவி யமரச் 
செய்தனர் . 


72 


திருநாகேச்சுரப் புராணம் . 


அப்போதே யதையறிந்த தேவர்கள் , கந்தருவர் , கின்னரர் 
இவர்கள் பூமழைபொழிந்தனர். தேவதுந் திபிமுழங்கின . அரம்பை 
திலோத்தமை முதலியோர் அருமைபெற நடித்தனர் . அவ்விருவர் 
களும் இராமர் , இலக்குமணர் விசுவாமித்திரர் ஆகிய இவர்களுக்கு 
விருந்திட்டு அன்புடன் முகமனளித்து மகிழ்ந்தனர் . கௌதமர் 
இம் மகிழ்ச்சி யெல்லாம் நாகநாதனருளால் வந்தன வென்று அக 
லியையாகிய இல்வாழ்க்கைத் துணையோடு மீட்டுஞ் சண்பகக் 
காட்டைச் சார்ந்து முறைப்படியே அம்மையா ரிருவரையும் நாக 
நாதக் கடவுளையும் பல்வகைச் சிறப்புக்கள் பல்கப்பண்ணி வழிபா 
டியற்றி மகிழ்ந்து வாழ்ந்தனர் . 


. 


அக் கெளதமரிடம் விடை பெற்றுக் கொண்ட விசுவாமித் 
திரர் , இராம இலக்குமணர்கள் , மிதிலையிற் சென்றனர் . அவண் இரா 
மர் அருமைத் திருவாகிய சானகியைப் பெற்று மணம் பெற்ற தம்பி 
மார்களோடு அயோத்தி நகரடைந்து இன்புற்று வாழ்ந்தனர் .. 
இதனைக் கேட்பவர் சொல்வா ரெவரும் பெரியாரைப் பிழைத்தல் 
முதலிய குற்றங்களினின் று நீக்கி இறைவன் றிருவருளைப் பெற் 
றின்பு றுவ ரென்பது . 


திருச்சிற்றம்படம் . 


14 - வது அகலியை சாபமகன்ற படலம் முற்றிற்று . 


15 - வது இருது பன்னனுடன் நளன் 

வரவு கூறிய படலம் . 

தருர சிற்றம்பலம் . 


சிவபிரான் , நற்கண்ணிபாகிய உமையை நோக்கி நாகநாதனு 
டைய பெருமை யை இன்னும் சொல்லுகின்றேன் . இதனை யாருங் 
கேட்டவளவில் எல்லா நலன்களும் இனிதே எய்தப் பெறுவர் 
என்று கூறுவாராயினார் .. 

நிடத நாட்டில் வீரசேன அரசனுக்கு அரும் புதல்வராய்ப் 
பிறந்தவன் ; அடக்கம் , பொறுமை , சீலம் , அணுவும் பாபமின்மை , 


16 - வது இருது பன்னனுடன் நளன் வரவு கூறிய படலம் . 73 


மிகுபுகழ் , பெருஞ்செல்வம் , எவவுயிருக்கும் இதமே புரிதல் , எச் 
செயலையும் எளிதாக வியற்றும் வண்மை , எவ்வுயிர்மாட்டு 
மிரக்க முடைமை , முதலிய நற்குண நற்செய்கைகளை நனியுறப் 
பெற்றவன் ; விற்றொழில் முதலிய தொழிற் கல்வி முற்றுங் கற்ற 
வன் ; வெற்றிக் கொள்கலனாய் வெகுளியின்றி அந்தணராய 
ஆன்றோர் பலர் சூழ் இருப்பவன் ; பெரியார் பால் பெருவிருப்ப 
முடையவன் ; எல்லா வேள்வியும் இனிதே இயற்றி என்னாட்ட் 
சரினும் மேலாய். அந் நாட்டை அழகுபெற ஆளும் நளனென் 
பான் ஒருவன் உளனாயினான் . 


. 


அந் நளன் ஒரு நா 

நாள் மாலைப் பொழுதில் கை , காலிரண்டுங் , 
கழுவிக் கடுக விரைந்து ( மாலைக்கடன் ) மாலைவணக்கம்புரிய மனத் 
துடன் தனவடு செல்லத் தலைப்பட்டனன் . முன் பிறப்பில் சிவத் 
தொண்டர்பாற் செய்த தீவினை யுருத்த , தனது வலது காலில் 
பின்புறம் நன்கு கழுவப்படாமையாலுற்ற , வழுக்கண்டு பன் 
னிரண்டாண்டு வருத்தக் காத்திருந்த கலி , அவ்வழுவாயிலாக 
அவன்பால் புகுந்தனனென்று சிவபிரான் அருளிச் செய்தனர் . 


அது கேட்ட . அம்மையார் , சிவபெருமானை நோக்கி , எல்லா 
மறிந்த கருணைக் கொள்கலமே ! இன்பமுண்டாக்குகின் றவனே ! 
எம்பெருமானே ! இந்தளன் தான் முற்பிறப்பில் சிவத்தொன்டர்பா 
லியற்றிய பெரும் பாபமென்னை ! அதனைத் தேவரீர் அடியேனு 
க்கு அருளிச் செய்தல் வேண்டும் என்னும் விண்ணப்பம் செய்த 
னர் . அப் பெருமான் அதனை அறைந்தருள்வாராயினர். 


இந் நளன் அப் பிறப்பில் ஆறலைக்கும் வேடனாயின 

னாயினான் . 
எஞ்ஞான்றும் கையில் கத்தியும் , வில்லுங்கொண்டு காட்டிற் 
சென்று நெறியில் நேர்வாரனைவருக்கும் அல்லல் செய்யும் மறத் 
தொழிலே பூண்டு மகிழ்ந்தவன். சிவ வழிபாடு சிறிது மில்லாத 
வன் . ஒருநாளும் திருமால் திருக்கதை செவிக்கொள்ளாதவன் . 
திருடர்களில் தெளிந்த மேலோன் . வயிற்றை நிரப்பலே வழி 
பாகக் கொண்டவன் . பார்ப்பார்க்கெல்லாம் பயத்தைச்செய்பவன். 
இதனால் இவன் ( பயங்கரன் ) வெருவு தரு வேடனெனப் பெயரும் 
பெற்றனன் . ஒருநாள் அருங்கலை முற்றிய அந்தணராயுஞ் சிவ 


10 


74 


திருநாகேச்சுரப் புராணம் . 


நெற்த்தலவருமான செமமையோர் சிலர் அந் நெறியே ஆறலைப் 
போர்க்கும் , புலி முதலியவற்றிற்கும் அஞ்சியுங் , கல்லிலும் முள் 
ளிலும் கலக்கமுற்றும் , வழியறியாமல் வந்தனர் . அவர்களைக் 
சண்ணுற்ற இவ்வெருவுதரு வேடன் நமக்கு இவர் தாம் வந் 
தகப்பட்டரென மகிழ்ந்து பல மறவருடன் அப்பெரியார்களை அச் 
சுறுத்து அடித்துக்கொன்று அவர்கள் பொருள் முற்றும் அறவே 
பற்றிக்கொண்டு , அந்நடுக்காட்டில் வழிபாடு அற்றிருந்த மங்கை 
பாகன் ஆலயத்தில் புகுந்து இரவில் அப் பொருளைப் பங்கிட்டுக் 
கொள்ள விடியற்காலை வரை அக்கோயிலில் விளக்கிட்டனன் .. 
அவ் விளக்கொளி கொண்டு அதுபோது அவ்விரவு முழுதும் அக் 
கோயி 

பாயிலிலிருந்து எல்லாப் பொருள்களையும் சமமாகப் பாகமிட்டுக் 
கொண்டு , வைகறைப்பொழுதில் அவ்வேடர்களோடு வீடுபோகப் 
புறப்பட்டான் . அவ்வமயத்தில் அக்கோயில் மண்டபம் இடிந்து 
விழ , அதனால் அக்கள்வர்கள் எல்லோரும் அழிந்தனர் . அவ் 
வெருவு தரு வேடன் ஒருவனே இறவாது எஞ்சி நின்றனன் . அப் 
பொருள்கள் அனைத்தும் எடுத்து வியப்புடன் விரைந்து தனது 
வீடுபோய்ச் சேர்ந்தனன் . 

பின்னர் , அண்மையிலுள்ள துங்கபத்திராநதிக் கரையில் ஓர் 
சிற்றூரில் காத்தியாயின் பரம்பரையில் வந்த திருதமா முனிவ 
ரென்பாரைக் கண்டு இப் பொருளெல்லாம் எடுத்துப்போய் அவர் 
க்கு வேண்டுவன வழங்கி வணங்கி , வழிபாடு செய்து , அடிகாள் ! 
நேற்று இரவில் களவு செய்த பொருள்களை எடுத்து என்னுடன் 
அடுத்த கள்ளர்சளோடு கலந்து , இறைவனார் திருக்கோயிலிற் 
சென்று சேர்த்துப் பிரித்துக் கொண்டு விடியற் காலத்தில் அவர் 
களோடு வெளிவர அமைந்தேன் . அப்போதே அக்கோயில் மண் 
டபம் இடிந்து விழுந்திட என்னுடன் எழுந்து வந்த அக் கள்ளர் 
கள் எல்லோரும் இறந்தனர் . அதில் யான் மட்டும் இறந்திடா 
தெஞ்சிய காரணம் யாது அது எனக்கு வியப்பாக இருக்கின் 
றதே ; அதனை எனக்கு மொழிந்தருள வேண்டு மென்று துதித்து 
வணங்கி வேண்டினான் . அவ்வெருவு தரு வேடனான கள் எனை 
நோக்கித் திருத்தமா முனிவர் கணப்போழுதே ஈசனை இருதயத் 
தெண்ணி இயம்பத் தொடங்கினார் . 


2 


வெருவு தருவேடா ! உன் வரலாறுரைப்பன் உணர்க . நீ எல் 


15 - வது இருது பன்னனுடன்ாளன் வரவு கூறிய படலம் . 75 


லாப் பெரும் பொருள்களையும் எடுத்து எல்லாக் கள்ளர்களோடும் 
சிவாலயஞ் சென்று அப் பொருள்களைப் பகுக்கு மெல்லையில் வழி 
பாடு ஒன்றுமில்லாத மங்கைபாகன் திருமுன் கார்த்திகைத் திங்க 
ளில் திங்கட்கிழமையில் திருவிளக் கிட்டவனானாய் . விளக்கிட்டும் 
அதனைக் கதிர்படு காலை வரை விளக்கமுற எரியத்தூண்டி வந்தனை . 


தெறுகாலினன்மதியிற் றிகழ் திங்கட் கிழமையினி 
லுறுவினையோ ரெவரேனு முமைபாகன் கோயிலகஞ் 
சிறு விளக்கு மிட்டனரேற் சிந்தையினி லன்புமிக 
மறுவிலா திந்நிலத்தில் வாணாளு மிகப்பெறுவார் . 


அப்புண்ணியப்பலனால் உனக்கு மட்டும் உயிர்ச்சேதம் நேராதிருந் 
தது . யார் , கார்த்திகைத் திங்களில் திங்கட்கிழமையில் அரைக் 
கணமாகினும் , ஒருகணமாகினும் பசு கறக்கும் போதாயினும் , 
விளையாட்டுக் காயினும் , வேறு காரணம் பற்றியாயினும் , சிவ 
பிரான்றிருமுன் தீபம் திகழ்வித்தவர் அளவு கடந்த ஆயுளைப் பெறு 
வர் . இன்னும் அன்புடன் அழகிய விளக்கிட்டார் அமரர் பெரு 
மானாகிய சிவனேயாவர் . அளவிலாத் திருவெல்லாம் அடையப் பெ 
ற்று அணிநகருக்கரசராவார் . அவர்களுக்கு எப்பொழுதும் இடை 
யூறில்லை. ஒன்றை நினைந்து கார்த்திகைத்திங்களில் மதி வாரத் 
தில் மகிழவிளக்கிட்டால் அரசியல் பெற்று , நினைத்தவைகளையும் 
பெறுவார் . இதில் ஐயுறவில்லை . ஆதலினால் வேடா ! நீ இன்னும் 
இரண்டரை நாழிகையளவில் உணவுண்ணுவாய் . அவ்வமயத்தில் 
உன்னுயிர் போய்விடும் . ஆயினும் நீ அறிந்து விளக்கிட்டார்க்கு 
அரசியலளிக்கும் சோமவாரத்தில் விளக்கிட்டமையால் , மறுமை 
யில் நிடததேயத்தில் மன்னர் மன்னனாவாய். ஆயினும் சிவத் 
துரோகத்தால் அவ்வரசியலை இழந்து துன்புறுவாய் இம்மையில் 
இப்பொருளைப் பெரியார்க்களித்த பேற்றால் அதனை மீட்டும் 
பெறுவாய் என்று அம் முனிவர் கூறியருளினார் . 


அது கேட்ட வெருவு தரு வேடன் அம்முனிவரை வாஞ் 
செய்து வணங்கி பொருள்களனைத்தும் அவரடியில்வைத்து விடை 
பெற்று அவணின்று எழுந்து வீடு போய்ச்சேர்ந்தனன் . அம்முனி 
வர் அருளியபடியே , நடுப்பகலில் அன்னத்தை எடுத்துண்ணு 
மளவில் அதுநெஞ்சில் அடைக்க நிலை தடுமாறி ஆருயிர்விட்டான் . 


76 


திருநாகேச்சுரப் புராணம் 


அவன்றான் பின்னர் மறுபிறப்பில் நிடத நாட்டில் வீரசே 
னன மகனாய்ப் பிறந்து நளனெனப் பேர் நவிலப் பெற்றுக் காமனி 
லுங் கட்டழகடைந்து முழங்காலுற்ற முன்கையுடையனாய் எல்லா 
அறங்களையும் இனிதே யறிந்து அவ்வறமுற்றுஞ்செய்ய விரும்பிக் 
கல்வியறிவில் மிகுந்து வளராநின்ற காலையில் , அது கண்ட அவன் 
தந்தை வீரசேனன் , தன் முடியைச்சூட்டி அரசியூலைத்தந்தன்ன் . 
அந்நளன் அதனைப் பெற்று மிகு புகழோடு மூவுலகத்தினுமுள்ளவ 
னாப் அந்நகர் அமர்ந்து வந்தனன் . அங்ஙனம் வாழ்ந்து வருகை 
யில் அந் நான் முன்பிறப்பில் முபன்ற தீவினை பால் கலியானவன் 
அவனோடு கலக்க , புட்கரனோடு சூதாடித் தொகுத்த பொரு 
ளெல்லாம் துலைத்து அப்புட்கரனால் வெல்லப்பட்டான் . குண்டின 
புரத் தரசனான வீமன் மகளும் , மிகுந்த வடிவழகியும் , கணவன் 
கருத்தறிந்து ஒழுகும் கற்புடையவளுமான தமயந்தியென்னும் , 
தன்மனைக்கிழத்தியுடன் மாபெருங்காடு அணுகி அம்மனையாளையும் 
அதன்கண்ணே விடுததுப்பிரிந்து கார்க்கோடகனால் கௌவப்பட்டு 
அவன் நஞ்சால் நல்லுடல் கருகிக்குறைய அழகற்ற அவ்வுடலு 
டன் சாகேத புரத்தில் அரசாளும் இருதுபன்ன அரசன்பால 
ணுகி பாகுகன் என்னும் பெயர் பெற்று அவனுடைய குதிரைப் 
பர் திக்குத் தலைவனாயினான். " "சிலநாட்கள் சென்ற பின் வசிட்டர் 
வாய்மொழி கேட்டு எல்லாப் பகைவர்களையும் எளிதில் வெல்ல 
விரும்பிப் பெரும்பொருள் , நால்வகைச்சேனை இவற்றோடு , சண்பக 
வனம் சார்ந்தனன் . 


அவன் சென்று ஆண்டெழுந்தருளிய நாகேச்சுரப்பெருமானை 
வழிபட்டு , அப்பெருமானுக்குச் சிறிது எடக்கில் எழுந்தருளியகிரி 
கன்னிகையாகிய மலைமகளுக்குச்சந்தனத்திருநாளியற்றி அந்த அம் 
மையார்க்கு வடக்கில் எழுந்தருளியுள்ள மங்கைபாகத்தலைவரை 
அன்புடன் பூசித்து , அவருக்குக்கிழக்கில் சிறிது தூரத்திலெழுந் 
தருளிய மலை முலையாளுக்கு மான்மதத்திருநாள் செய்து , வழிபட் 

பின்னர்ச் சண்பகமரத்தடியில் போந்து , ஐந்தெழுத்தை 
யுருவேற்றி , வாய்மூடிச் சிவத்தியானஞ்செய்து , இருந்தனன் . அவ் 
வமயத்தில் பாகுகன் என்னும் பெயர்பெற்றுக்கருத்துக்குள்ளனான 
நளனானவன் மிக்க நல்ல அன்புடன் சூலநீர்ப்படிந்து , எட்டுநாகங் 
களையும் இனிதாக வணங்கி , சான்று கணபதியையும் பூசித்து , 


டனன் 


15 வது இருது பன்னனுடன் நளன் வரவு கூறிய படலம் . 77 


நந்திப்பெருமான் விடைபெற்று , நன்னீர் , வில்வம் , முழு வௌளாசி 
முதலியன கைக்கொண்டு திருவமுதளித்துத் , திருவிளக்கிட்டு , 
நாகேச்சுரப் பெருமானையும் மலைமகளையும் அந்த அப்மைக்கு வடக் 
கில் அமர்ந்த மங்கைபாகத் தலைவரையும் மலைமுலையம்மையையும் 
வழிபட்டு ஒருமண்டலமாமளவும் இருந்து , தூயனாய் , நீரொன்றே 
யருந்திப் பின்னர் அதையும் விடுத்து , இறைவனை எண்ணி வேண்டு 
வானாயினான் எம்பெருமானே ! என் வாழ்க்கைத் துணையூரகிய 
ழிலுடைய தம் பந்திபையும் , எனது நிலத்திருவையும் , இனிபா 
வது விரைவில் யான் பெறத் திருவருள புரிதல் வேண்டுமென்றே 
வரங்கிடந்தான் 

இருதுபன்ன மன்னனும் பகைவெல்லப் பரம் 
பொருளை வேண்டிவரக்கிடந்தான் . அவ்விருவர்க்கும் இறைவன் , 
கனவிற் சென்று அவர்கள் விரும்பியபடியே அருள் புரிந்தனள் 
அப்பெருமான் அருள் பெற்று இரு துபன்னன் அப் பெருமானரு 
ளால் கிடைத்த வாள் கொண்டு சென்று தன்பகை முற்றுங்கடந்து , 
தன்னாட்டில் அரசியலை நடாத்தி அகமகிழ்ந்து இருந்தனன் . நள 
னும் அவனுடன் சென்று , அவனரண்மனை யகத்தே அம்மன்னன் 
பணியேற்றுச் சண்பகநாதன்றிருவருளைசசிகையில் நிறீஇத்தம 
யந்தியோடு சேர்த்தருள வேண்டுமென்றே வேண்டிக்கொண்டும் , 
அதற்குரிய காலத்தை நோக்கியும் ர்த இரு துபன்னன் அரண் 
மனையிலே அமர்ந தனன் . இதைக் கேட்டவர் , சொன்னவர் , இததம் 
குதவி புரிந்தவர் , எல்லாரும் எம் பெருமானருளால் 

மம் , பொ 
ருள் முதலிய நான்கும் , அவற்றிற் கேதுவான சாதனங்களும் , 
அழிவில்லாத ஞானமும் , வைராக்கியமும் , பெறுவரென்பது . 

திருச்சிற்றம்பலம். 
15 - வது இருது பன்னனுடன் நளன் வரவு கூறிய 

படலம் முற்றிற்று . 


16 -வது நளன் இழந்த மனைத்திரு நிலத்திரு 

வெய்திய படலம் . 
திருச்சிற்றம்பலம் . 


பின்னர் இறைவி , நளன் தன் மனைத் திருவை எய்திய கதை 
யைச் சொல்லியருள வேண்டுமென்று விண்ணபஞ் செய்யச் சிவ 
பிரான் அதனை அருள்வாராயினர் . சில நாட்களாயினபின் மக் 
களைத்தழிஇய தமயந்தி , தன் தந்தை வீமசேன மன்னன் அரண் 


78 


திருநாகேச்சுரப் புராணம் . 


ந்ததை 


மனை பில் வாழ்ந்து வருகையில் தன்னைக்கொண்ட மன்னர் மன்ன 
னாகிய நளனை அடைதற்கு ஒரு சூட்சி செய்தனள் . ஒரு அந்த 
ணனால் அயோத்தி நகரில் இருதுபன்ன மன்னன் அரண்மனை யக 
த்தில் அமர்ந்துள்ள நகானை யறிந்து நாளைக்காலை நற்போதில் என் 
பெண் தமயந்தி சுயம்வா மென்று வீம அரசனால் அனுப்பப்பட் 
டது போல் தூதன் வாயிலாக ஓலை ஒன்று அனுப்பினள் . 

அத்திருமுகத்தை அத்தூதன் அயோத்தியில் அரசாளும் 
இருதுபன்னனிடம் அளிக்க அதனைப்பார்த்து அவ்விருதுபன்னன் 
தமயந்தியின் தன்மையையும் , அவளுக்குச் சுயம்வரம் நேர்ந் 
யும் , அதற்குத்தான் விரைந்து செல்ல வேண்டியதையும் , குதிரைப் 
பந்திக்குத் தலைவனாகிய பாகுகனிடம் செப்பித் திருமுகத்தையும் 
தெரிவித்தனன் . 

பின்னும் பாகுகனை நோக்கி பாகுகா ! நீயோ குதிரை இலக் 
கணம் முற்றும் கற்றனை ! உன்னை இத்தனை நாளாகவும் உணவளி 
த்து உய்யச் செய்தேன் . அப்படி உய்யும்படிச்செய்த எனக்கு 
எல்லா வுலகமும் எய்துங்காலமும் இதுவே . குண்டி.னபுரத்தில் 
வீமன் மகளும் காதளவோடிய 

காதளவோடிய கண்ணுடையாளுமான 
பழகித்தமயந்தி , பெண்ணிற்சிறந்த பேர்பெற்றவள் . அதனை நீயு 
மறிவை . அவள் முன் நளனை மணந்து புட்கரன் சூதால் வெல்லப் 
பெற்ற நளனுடன் காடுசென்று ஆடையுமின்றி அக்காட்டின் 
அறச்சாலையில் அரை இரைவில் அயர்ந்த தூக்கத்தில் ஆந்நளன் 
வினை வயத்தால் விட்டுப்பிரியத் தன் தந்தை வீம மன்னனிடம் 
தயக்.கிச்சார்ந்தனள். அம்மன்னனான நளன் இருப்பதும் இறந்த 
தும் அறியோம் ; வீமன் மகளான தமயந்தி கட்டிளமைப்பரு 
வத்தினளாகவும் , என்றும் மங்கலமிசைந்த மங்கையாகவும் விளங் 
காநின்றனள் . பதியில்லாத பங்கமொன்றே யுடையள் . அதனால் 
அவள் தன் மணமகனைத் தேடுவாளாய் நாளைச் சுயம்வரமென்று 
அவளால் நமக்குத் திருமுகம் அனுப்பப் பெற்றுள்ளது . ஆகை 
யால் என்னால் உய்ந்த நீ இற்றைநாள் மாலைக் காலத்தினுள் நான் 
அக்குண்டினநகாம் அடையும்படிச்செய்ய வல்லவனாதலையறிவன். 
அங்கனமே நீ செய்வாயானால் , என் அரசியிலில் பாதி , யுனக்கே 
அளிப்பேன் . என் மனமும் இப்போதே யாங்கே சென்றது . அத 
னால் யானும் விரைவிற் செல்லுதல் வேண்டும் . அப்படியே அறிந்து 


கட் 


அது கண்ட 


16 - வது நளன் இழந்த மனைத்திரு நிலத்திரு வெய்திய படலம் . 79 
செய்கவென்று கூறினன் . அதனைக் கேட்டுப் பாகுகன் புரவிப் 
பந்தி புகுந்தனன் . அவன் அறிவாற்றலில் மிகுந்தவன் . அறநெஞ் 
சுடையவன் அவன் மனைக்கிழத்தியான தமயந்தியும் அறக் கற் 
புடையவள் என்பதுண்மையா தலால் உதனை மனத்தில் மதித்துக் 
கொண்டு குதிரைப் பந்தியிற் புகுந்த பாகுகன் புல் நிறம் பூண்ட 
சிந்து தேசக் குதிரைகளை இரதத்திற் பூட்டி , கலினம் முதலிய 
அணிகளைக் கொண்டு அழகு பண்ணி இருதுபன்ன மன்னனிடம் 
சென்று அரசே ! நினதுஉத்தரவின்படியே விரைந்து இத்தேரில் 
ஏறின் இன்று நண் பகலிலேயே அக் குண்டினபுரம் நண்ணக்கூடு 
மென்று விண்ணப்பஞ் செய்தனன் . 

அது கேட்ட அம்மன்னன் பாகுகன்பால் மகிழ்ந்து அத் 
தேரில் ஏறிச் செலுத்த உத்தரவளிக்கக் கண்ட பாகுகன் குதிரை 
களின செவியில் ஊதிய ஒலியுடன் அசுவ மந்திரத்தைச் சொல் 
லவே அவைகள் விண்ணில் விரைந்து பாய்ந்தன . 
இருதுபன்னமா மன்னன் மனமிக மகிழ்ந்தனன் . மூன்று முகூர்த் 
தமாகிய ஆறுநாழிகை யளவில் அப் பாகுகன் அரசனை நோக்கிக் 
குண்டின புறமும் அதன் மதிலும் காணப்படுகின்றன காண் ! 
என்று விண்ணப்பஞ் செய்ய அது கேட்ட அரசன் பாகுகா ! நீ 
லுழனோ ! அன்றிக் காற்றோ ! மனத்தின் மாபெருந்தலைவனோ ! 
இத்தன்மையன்றானென்பதை யானறியாது , நின் சிறப்பு முற்றும் 
செப்ப என்னாலாகுமா ? ஆயினும் இத்தேரினை இங்கேயே நிறுத் 
துக . இது குண்டினபுரம் . இதில் வீரமா மன்னன் பூஞ்சோலை புதி 
தாகக் காணப்படுகின்றது . இதன் நடுவண் தங்கி இன்று மாலைப் 
போதில் மகிழ்ந்து போகலாமென்று இரு துபன்னபன்னன் கூறு 
முன் அத் தேரும் பூமியில் இறங்கிற்று . அது அமயத்தில் 
அயோத்தி மன்னன் பாகுகனைப் பார்த்து மிக்க அறிவாற்ற 
லுடையவனாதலின் அண்மையில் தோன்றும் அம் மாத்தில் இலை , 
காய் , கனிகள் , நிரம்ப இருக்கின்றன அவற்றை எண்ணிச்சொல்ல 
விசையுமோ ? என்ன , அது மந்திரத்தாலாகு மன்றி , மற்றதனா 
லாகா தென்று விண்ணப்பஞ் செய்ய அவ் வரசன் அவை இந்து 
ணைய வென்று அறிந்து சொல்லவே , பாகுகனும் அம் மறையை 
அடியேனுக்குத் தந்தருளுக வென்று கேட்டுக் கொண்டனன். 
அதற்கு அத் தலைவன் அம்மறையைச் சொல்ல அதனைப் பெற்று 
அவனுக்குத் தெரிந்த அசுவ இருதய இமன்னும் அருமையான 


SO 


திருநாகேச்சுரப் புராணம் 


மந்திரத்தை உமக்கு உரைப்பேன் ; அதைப் பெற்றுக்கொள்ளு 
மென்று கூறியிடவும் , அதுகேட்ட இருதுபன்னன் பாகுகா ! 
அஃதுன்னிடமாகவிருக்க யான் சுயம்வரத்திற்குப் பின்னர்ப்பெற் 
றுக்கொள்வே னென்று கூறினன் . அதுபோதே கார்க்கோடக 
ல் கொடுக்கப் பெற்றது முற்றும் பாகுகன் வாயினால் கக்க 
அக் கார்க்கோடகன் அவற்றைப் பெறவே , பாகுகனுடல் க 

கருமை 
யுங் குள்ளமு நீங்க முழுமதிபோல் ஒளிராநின்றது . அக்காட்டில் 
உடுத்திய அரை ஆடையுடன் பாகுகன் நின்றனன் . 

இருது பன்னன் குண்டினபுரஞ் சென்று வீமனைக் கண்ணு 
றச் செல்ல அங்கு சுயம்வரத்திற்குரிய செயல் யாதொன்று மில் 
லாமையால் அவ்வீமன் வந்து அரசே ! இவண் என் பால் நல் வர 
வுக்குக் காரணமென்னை ? என்று கேட்டிட அதற்கு நாண முற்று 
அரசானீர் ! நம்மைப் பார்க்க அவா வுடையவனாய் அடைந்தே 
னென்று இனிதாக இசைத்துத் தழுவி ஆண்டுத்தன்னகஞ்சென் 
றனன் . பாகுகன் குதிரையைப் பந்தியில் சேர்த்துப் பாகஞ் 

செய் 
யும் பள்ளியிற் போக , வீமன் மங்கையாகிய தமயந்தி பாகுகனைப் 
பார்க்கக் கேசினி யென்னும் தோழியை விடுத்து , அவன் தன்மை 
முற்று மறிந்து , நளனேயென்று துணிந்து , நயந்து , மகி , 
புன்முறுவலோடு , அவன்பால் புகுந்து , அவன் அரைஆடையைக் 
கண்டுமானம்புழுங்கி , பெரியதொரு ஆடையைப் பிணித்திட வேண் 
டிக் கொடுத்து , அந்தளனான தன் தலைவனைத் தன்னிருகையாலுங் 
கட்டித் தழுவி அளவிலா வின்புற்று அக மகிழ்ந்தனள் . இது 
கண்ட தேவர் பூமாரி திகழப்பெய்தனர். துந்துபிமுதலிய தேவ 
வாத்தியங்கள் தெளிவாய் முழங்கின . இயக்கர் , கந்தருவர் , இன் 
னிசை பாட , அரம்பையர் அழகுற நடித்தனர் . இதனைக் கண்ட 
நகரமாந்தர்களும் , வீ மமன்னலும் , இருது பன்னனும் எல்லாரும் 
அக வியப்புற்று அக மகிழ்ந்தனர். பூமிதேவியும் புகழ் பெற் 
மனள் . வீமமன்னனால் வேண்டுவன தந்து நல் வரவேற்றமைக்கு 
மகிழ்ந்த இருதுபன்னன் அந் நளனையுங் கண்டு மகிழ்ந்து , அவன் 
அசுவ இருதய மறையைக் கற்றுப் பிரியாவிடைபெற்றுத்தன்னகா 
விரைந்து சார்ந்தனன் . நளமன்னனும் தன் மைந்தர்களாகிய இந் 
திரசேனன் , இந்திரசேனை இருவரும் , மண மகளாகிய , தமயந்தி 
யும் உடன் வரத் தன்னகர் மாவிந்தஞ்சென்று ஆங்கரசு செலுத் 
திய புட்கரனோடு மறு சூதாடி வென்று , இழந்த அரசியலை 


16 - வது நளன் இழந்த மனைத்திரு நிலத்திரு வெய்திய படலம் . FL 


அடைந்து , அந்நிடதநாட்டை ஆண்டு வாழ்ந்தனன் . இவ்வாறு 
திருவான தமயந்தியும் , நிலத்திருவான தன்னாட்டையும் பெற் 
றமை சண்பகவனப் பெருமான் அருளேயெனத்துணிந்து இடை 
விடாது அதனைச் சிந்தித்து இன்புற்று வாழ்ந்தனன் . இதனைக் 
கேட்பவர் , படிப்பவர் , எல்லாரும் எண்ணிய திருவெய்தி திகழட் 
பெற்று இன்புறுவ மென்பது 

திருச்சிற்றம்பலம் 
16 - வது நளன் இழந்த மனைத்திரு நிலத்திரு 

எய்திய படலம் முற்றிற்று . 


17 - வது நளன் தமயந்தியோடு 
திரு நாளியற்றிய படலம் . 

திருச்சிற்றம்பலம் . 


மலைமாதே , இழந்த தமயந்தியைப் பெற்ற மாவிந்த நகர மன் 
னன் அரசியலேற்றபின் அறம் பல செய்து அமைச்சர்பால் அரசி 
யலை அமைத்துவிட்டுச் சேனைகள் , வேண்டும் பொருள்கள் , பசுக் 
கள் , ஆடையணிகள் , பல்வகைப் பல்லியங்கள் முதலியவற்றோடு 
தமயந்தியை அழைத்துக்கொண்டு சண்பக வனம் வந்து அன் 
போடு அக்காட்டை வலஞ்சூழ்ந்து வணங்கி , இருதுபன்னன் 
தக்கின இடத்திற்றங்கினன் . அங்குத் தங்கின நளன் திருநாகேச் 
சுரத்திருக்கோயிலினுள் சென்று அப்பெருமானையும் , மங்கைபாகத் 
தலைவரையும் , மலைமகள் , மலை முலையாளையும் மனத்தில் நினைத்துச் 
சூலத்திருக்குளத்தில் தூய்மைபெற மூழ்கி அப்புனித நீர்நிலையின் 
எட்டுத் திசைகளிலுமுள்ள எட்டுப் பாம்புகளையும் வணங்கி 
நின்று , பால் , தயிர் , எண்ணெய் , நன்னீர் , பன்னீர் முதலியவற் 
சால் நீராட்டிப் பொரி , மோதகம் , நெய் சேர்ந்த எள்ளுண்டை முத 
லியன நிவேதித்து , பொன்னாடை , பூனூல் , சந்தனம் பூ இவற்றால் 
அணிசெய்து தூமம் , தீபம் கொடுத்து வெற்றிலைப்பாக்குக் காணிக் 
கையிட்டு சர்ப்பன் , அனந்தன் , சேடன் , கபிலன் , நாகன் , கலிங் 
கன் , சங்கபாலன் , பூதான் என்னும் எட்டு நாகங்களுக்கும் எண் 
முறையாக வலம் வந்து வணங்கினன் . உடனே தன் மனையாளா 

11 


82 

திருநாகேச்சுரப் புராணம் . 
கிய தமயந்தியை நோக்கி மாதே , இந்தச் சூல தீர்த்தக்கரையில் 
கிழக்கு முதல் எட்டுத் திசையிலுமிருக்கின்ற எட்டு நாகங்களும் 
சிவபிரானுடைய விடைபெற்று இவண் வாழ்கின்றனர் . இந்நீர் 
நிலையில் மூழ்குகின்ற புண்ணியர்கள் , இவர்களை வழிபடாதொழிந் 
தால் அப்புனித நீர்நிலையின் பயனைப் பெறமாட்டார்கள் . அம் 
முழுக்கும் பயனற்றுப் போமென்பதுண்மை . ஆதலால் இருது 
பன்னனுடன் வந்து யான் தனித்துச் செய்த இப் பூசையை நாம் 
இருவரும் செய்யலானோமென்று சொல்லிக்கொண்டு அவ்வெட்டு 
நாகங்களுக்குந் துதி சொல்லுவானாயினன் . 


எந்நாகர் சேடன் முத லாகவிருந் தலரவன்வா ழிடத்தில் வாழ்வார் 
எந்நாகர் வாசுகிதான் முதலாமால் வைகுந்த மெய்தி வாழ்வார் 
எந்நாகர் தக்ககனே முதலாக வுருத்திரகல் லிடத்தில் வாழ்வார் 
அந்நாகர் எனைக்காக்க முன்வந்தே யகமகிழ்ந்தே யருள் செய்வாரே . 


எப்பாம்பர் காண்டவத்திற் பெயர்ந்தெந்த வுலகினிலும் இருக்கப்பெற்றார் 
எப்பாம்பர் சர்ப்பமக மது புரிய வத்திகரால் அருள்பெற் றாரோ 
எப்பாம்பர் மலையமலை கார்க்கோடன் முதலாக இருத்தல் பெற்றார் 
எப்பாம்பரியம் நதிக் கடலுள்ளா ரவரவரை யிறைஞ்சி வாழ்வாம் .. 


இன்னும் நீர் , மலை , குகை , சந்தி , நகா , காடு , பூமி , புதர் , கீழறை 
முதலிய எல்லா விடங்களிலும் வசிக்கும் நாகர்களை வணக்கம் 
செய்து துதித்து , மீட்டும் நறும் புகை , திருவிளக்கு திருவமுது 
முதலியனவெல்லாம் தனித்தனி அறிக்கை செய்து தந்து பின்னர் 
நெல்லு , கோதுமை , உழுந்து , எள்ளு , பயறு இந்த ஐந்தையும் 
ஐந்து மரக்காலாக அந்தணர்களுக்கும் வெற்றிலைப்பாக்குக் காணிக் 
கையுடன் அளித்து வணக்கஞ் செய்தனர் . அதன்பின்னர் நாகே 
சப்பெருமான் கூறாய் அவர் அண்மையில் விளங்கும் சண்பகபாத் 
தடியிற்சார்ந்து நான்குபக்கம் மேடைகள் நயந்து செய்து எட்டுப் 
பக்கத்தில் எட்டு விளக்குகள் எரிய ஏற்றி அத்திருவிளக்கங் 
களில் திருமகளை எழுந்தருளச் செய்து முழு வெள்ளரிசி (அக்ஷதை ) 
பூக்கள் இவற்றால் அவ்விளக்கங்களை எழில் பெறச் செய்து 
எட்டுத் தேங்காய் உடைத்து , அறிக்கை செய்து பின்னர் 
அம்மரத்தைப் பன்னிரண்டு திருப்பேர்கள் சொல்லிப் பாயசம் , 
ஐந்தமுது , படைத்து நன்னீர் , சந்தனம் , வில்வம் , பூக்கள் செம் 
மைமுழுவரிசி என்பவைகளால் இன்ப அன்புடன் எழில்பெறப் 


17 - வது நளன் தமயந்தியோடு திருநாளியற்றிய படலம் . 83 


கம் 


நூறு 


பூசித்து அம்மரத்தை யாகமுறத் தழுவி மேடைகளுக்கடிப் 
பாகத்தில் எட்டு தென்மா 

தென்மா விளக்கு நிமிர்ந்தொளிரிவேற்றிக் 
காணிக்கை வெற்றிலைப்பாக்குகள் வைத்து அவற்றைப் பிறருக்கு 
அன்புடன் அளித்து வணங்கினர் . அதன் பிறகே நாகேசப் 
பெருமான்றிருக் கோயிலி னுள்ளே திருப்பேர் நவின்று சென்று 
நந்திபெருமா வடை பெற்று , சான்று விநாயக வழிபாடு விளங் 
கச்செய்து காமிக 

ஆக விதிப்படி நாகேசப் 

புக்கு 
நயமுற ராட்டத் துணிந்து கொண்டு 

மரக்கால் பால் 
அதிற்பாதி தயிர் , இருபது மரக்கால் நெய் , இருபதுமரக் 
கால் தேன் , பத்து மரக்கால் சர்க்கரை , நூறு மரக்கால் கருப் 
பஞ்சாறு , பதினாயிரம் பழம் , முப்பதுமரக்கால் நறுமண எண் 

ணம் நலம் பெற ஆட்டிப் பின்னர் நன்னீரும் கொண்டபிடேகஞ் 
செய்து கலவை சாத்தி நறுஞ்சுண்ண நீர் , புனித நீர் நூறுகுடம் 
ஈறுமணங்கமழுங் கங்கை முதலிய புனித நீராட்டி நல்லாடை 
மணிப்புண்டாவணிகள் , நாகாபரணம் திருமுடி முத்தாரம் ஆயி 
ரம் வைரமணிகளால் இழைத்திட்ட மதிமாலை , முதலியன வெல்லா 
அணிகளும் அணி 5 தனர் . நறும்புகை திருவிக்கு எடுத்தனர் . 
முன்னூறு மரக்கால் அரிசித் தயிரமுது நூற்றைம்பது மரக்கால் 
கொண்ட பருப்பப்பொங்கள் , அத்துணை உழுந்தமுது , அத்துணை 
கொண்டமிளகமுது , பாற்பாயசம் , ஆயிரம் உளுத்தவடை , பதி 
னாயிரம் வெல்ல அதிரசம் , நாறு தேன்குழல் அறுநாறு முறுக்கு 
வகைகள் , முதலியன அளவிலாத் தின்பண்டங்கள் செம்மையிற் 
செய்தனவாக நிவேதித்து , நல்வில்வங்கொண்டு நயம் பெற நூறா 
பிரம் முறையில் விதிப்படி வழிபாடு செய்து , இளமைப்பருவத் 
தாளும் , தவவடிவத்தாளுமான மலைமகளையும் , மலை முலையாளையும் 
வணங்கி அந்தவம்மைக்கு மேல்பாகத்தில் அர்த்தநாரீசரானமங் 
கைபாகரையும் , வழிபட்டு வேண்டிய தானங்கள் வியப்புற வழங்கி 
ஓராண்டு தன்மனையுடன் தங்கி நித்திய நைமித்தியங்களை நாகேசப் 
பெருமானுக்குச் செய்தனன் . இன்னும் அப்பெருமான் வெளிப் 
பட்டு அருளிய மாலைக்காலத்தில் சிவபிரான் திருமுன் அன்பர் . 
களுடன் மறையொலி , வாச்சியவொலி முதலியவொலியெலாம் 
முழய செய்து அப்பெருமான் அருட்டிறத்தைக்கொண்டாடி 
னர் . பிரமனால் செய்யப்பட்ட கார்த்திகைத் திருநாளையும் , தைமா 
தப்பிறப்பில் மலை முலையாளுக்கு இந்திரானால் செய்யப் பெற்ற புழு 


திரு 


திருநாகேச்சுரப் புராணம் . 


து 


டை 


குக்காப்புத் திருநாளையும் , மலைமங்கைக்குச் சித் 
செய்யப்பெற்ற சந்தனத் திருநாளையுஞ், சித்திரை , 
பக்கம் ஆறாவது புனர்பூச நாள் கூடிய நன்னாளில் அப்பெருமானரு 
ளால் கொடியேற்றி , ஒன்பது நாள் திருநாள் வாப்பல்லக்கு 
வாகன முதலியவற்றால் சிறப்பித்துக் கொடை , கொடி , கொடு கை 
சாளரங்கள் குதிரை இவற்றால் அணிசெய்யப்பட்டுச் சித்திரவேலை 
செய்து சிறந்ததான ஐந்து இரத்தத்தில் , சிவபிரான் , அம்மை , 
பிள்ளையார் , முருகன் சண்டிகேசர் ஆகிய ஐந்து மூர்த்திகளையும் 
விதிப்படி எழுந்தருளச் செய்து , இரதத்திருநாள் எ 
கொண்டாடிப் பத்தாநாள் , விசாகங் கூடிய காலத்தில் சூலநீராடு 
வித்து அந்நீர் நிலைக்கு மேல்பாகத்தில் நவமணிமண்டபத்தில் எம் 
பெருமான் , எம்பெருமாட்டிமுதலிய வர்களை எழுந்தருளச்செய்து 
வெய்தச் செய்தனன் . இவ்வாறே எஞ்ஞான்றும் நித்திய நைமித் 
தியங்கள் நடைபெற ஆயிரங் கிராமங்கள் வாங்கித் தானஞ் செய்து 
தன் மனையாளுடன் வசித்து ஆண்டவன் ஆண்டவளிருவரிடத் 
தும் அருள்விடை பெற்று அகமகிழ்ந்து தன்னகரிற் சென்று 
இன்புற வாழ்ந்தனன் . நாகநாதப்பெருமானுக்குத் திருநாள் செய் 
கின்ற செம்மை மனத்தோர் மண்ணரசு விண்ணரசு பெற்று 
எம்பெருமான் றிருவடிப் பேற்றையும் பெறுகின்றார் . வைசாகத் 
திருநாள் வகையுற நடத்து வோர் குபோ நண்பராவர் அத்திரு 
நாட்கள் தரிசிப்போரெல்லோரும் அமரர் வடிவினரா யின்புறுவர் . 
அதற்குத் துணையாளர்களெல்லோரும் திருவும் புகழுஞ் சிறப்புறப் 
பெறுவாராகின்றாரென்பது . 

திருச்சிற்றம்பலம் . 
17 - வது நளன் தமயந்தியோடு திருநாளியற்றிய 

படலம் முற்றிற்று . 


18 -வது பாண்டவர்கள் அரசியல் பெற்ற படலம் . 

திருச்சிற்றம்பலம் . 


இனிப் பாண்டவர் பூசித்த வாலாற்றைச் சிவபிரான் அருள்ப 
வராயினர் . ஒப்பிலா முலையுமையே ! பாண்டுவின் மக்களான ஐவர் 


17 - வது நளன் தமயந்தியோடு திருநாளியற்றிய படலம் . 8t 


களும் குருகுலத்தை அழகு பெறச்செய்து பொறுமை யாளராய் 
ஐம்பொறியடக்கமிசைந்து அறச்செயலே திறச் செயலாகப் புரியவா 
எப்போதுங் கண்ணன்பால் திண்ணிய அன்புடையவர் . மெய்யறி 
ஞர்களான அந்தணர்களுக்கு வழிபாடு இயற்றுகின்றவர் . விற்றோ 
ழில் முதலிய அரசத்தொழில்கள் முற்றும் அறவே பயின்றவர் 
எல்லோரும் மகிழ எஞ்ஞான்றும் எல்லா யாகங்களையும் இயற்றுட 
வர் ; தாயன்பு முதலான எல்லாவிரதங்களையும் எழில்பெறத்தரித்த 
வர் . இவர்கள் அறநிலையாய் வாழ்ந்து வருகையி லே , மக்கள் உயிர் 
களில் மாண்பு பெற்றவர்களான அப் பாண்டவர்களுக்குப் பாவத் 
தைப் பயக்கும் பயனற்ற சூதாட்டத்தில் பாழான அவா அடக் 
காமலெழுந்தது . அதற்குக் காரணம் என்னவெனில் ? இந்திரட் 
பிரா , என லும் புதியதோர் பட்டணத்திற்கு மேற்றிசையில் 
மூனறு படப்பிடு தூரத்தில் பழமை பெற்றதும் கபிலர்க்குச் 
கணக்கிலாப் பயன் தந்ததும் யாவர்க்கும் நினைத்ததை வழங்கும் 
துமான சிவன் றிருக்கோயில் ஒன்று இருந்தது . அது ஒரு 
காலத்து இடி விழச் சிதைந்து போயிற்று . 


அது கண்- முப்போதும் திருமேனி தீண்டுவான் ஒருவன் 
உயிர்களில் உயர்வு பெற்றுத் தருமர்களான பாண்டவர்களிடம் 
சென்று ஐயரானீர் ! அரை இரவில் மழையால் இடி விழக் கோயில் 
முற்றும் அழிந்ததென்று கூவினன் . அதைக்கேட்டு அப் பாண் 
டவர்கள் இனி இன்று என் செய்யலாம் அதனை நாளை அறிந்து 
செய்வோ மென்று அவனை அகற்றி விட்டு வறிதே இருந்து விட் 


டனர் . 


சிவபெருமான் றிருக்கோயிற் சிதைந்ததெனக் 

கேட்டாலும் தெரிசித்தாலும் 
பவமகற்ற வக்கோயில் பொருளிரந்துந் 

திருத்தாது பார்த்து நின்றே 
தவமியற்ற முயன்றாலுந் திருவுடையார் 

திருவெலாந் தேய்ந்தே போமே 
நவமியற்ற வக்கோயிற் புகுந்திடுவோர் 

நம்பனென நவில் வாழ்வார் . 


இதனால் ஒருவன் தன் பொருள் கொண்டாவது , பிறர்பால் 
இரந்து பொருள் பெற்றாவது , சீர்கேடான சிவபிரான் றிருக்கோ 


66 


திருநாகேச்சுரப் புராணம் 


று , 


யிலைச் சிறப்புற இயற்றுதல் வேண்டும் . இன்னும் அரசராயினோர் 
ஆலயம் நிலைமையைத் தாமே நன்கறிந்து அணிபெறச் செய்தல் 
வேண்டும் . இவர்கள் எல்லா அறங்களும் அறிந்து அரசர்களா 
யிருந்தும் அறிவிக்கவும் அதனைத் திருத்திலர் . ஆனால் அவர்கள் 
திருவிழப்பதற்குக் காரணமிதுவே என்று வருத்தமுற்று இருந் 
கனன் . அதனால் அவர்கள் திருவெலாபாழியச சூதாட நேர்ந்து , 
சகுனியால் வெல்லப் பட்டனர் . அதனால் மிகக் கவலையுற்றுக் 
காமுகமென்னும் இடத்திலிருந்தே கண்ணனைக் கருதினர். எல் 
லார்க்கும் புகலிடமான கண்ணன் அவர்கள் பால் அன்புடையனாத 
லால் விரைந்து இரதமேறி அப் பாண்டவர்களிருக்கு மிடம் வந் 
தனன் . தேவ தேவனாயும் , சார்ந்தோர்க்கு நலமளிப்பவனாயும் , 
நினைத்தவளவிலே முன்னிற்பவனாயுமுள்ள கண்ணபிரானைக் கண்டு 
முறைப்படி வழிபாடியற்றி , அஞசலித்த அங்கையராய் நின் 
விண்ணப்பம் செய்வாராயினர் . நீண்ட தோளனே ; தீயோரைத் 
தொலைப்போனே ; அம்மான் பிள்ளாய் ; உன்னை யொழிய எங்க 
ளுக்கு ஒரு புகலில்லை , எங்கட்குப் பகையான துரியோ தனாதியர் 
களை எங்பனம் வெல்லுவோம் ? அந்த வழியை எங்களுக்கு 
அறைந்தருள வேண்டுமே, அன்றியும் வெளிப்பட்ட பன்னிரண் 
டாண்டு காட்டு வாழ்க்கையும் ஓராண்டு அபியா வாழ்க்கையும் 
எம்மை விட்டு நானம் ஒழியும் ? இனி எப்போது எமது அரசி 
யல் பெறுவோம் ? இதற்குய்யு நெறி எங்களுக்கு அருளிசசெய்தல் 
வேண்டுமென்று விண்ணப்பித்தனர் . எல்லா மறிந்தவனும் , எல் 
லார்க்கு மிரங்கி யருள் பவனும் யோகதத்திற்குத் தலைவனுமான 
கண்ணபிரான் , அதனைக் கருதி ஒரு இரண்டு நாழிகை யளவே 
ஒருப்பட்ட மனத்துடனிருந்து அவர்கள் பால் இரக்கமுற்றுச் 
சொல்லுவாராயினர். பாண்டவர்களே ! இனி என்னால் இயம்பப் 
பெறுவதாவது அறம் பொருள் இன்பங்களை அடைய அளிப்பது 
பெரும்புகழ் பெறத்தகுந்தது எட்டுவகைச் செல்வத்தையும் எளி 
தில் அளிப்பது . பூமண்டலத்தில் பாபமனைத்தும் மாற்றுவது ; 
கலியை அகற்றுவது ; பூமியிற் கைலையை யொப்பது ; காவே 
ரிக்குக் தென்கரையில் ஒரு கூப்பிடு தூரத்தில் பல பூக்கள் செறி 
யப் பறவைகள் மிக அணிசெய்யா நிற்க , வண்டு பண்பாட , இளங் 
காற்று எழில் பெற வீச , இயக்கர் , கின்னரர் , கிம்புருடர் , கந்தரு 
வர் , அரம்பையர் , முப்பத்து முக்கோடி தேவர் , மாமுனிவர்களா 


18- வது பாண்டவர்கள் அரசியல் பெற்ற படலம் . 


87 


கிய இவர்களால் வணங்கப் பெற்றுள்ளது . அயன முதலியவாக 
ளால் அணிபெறப் பூசிக்கப்பெற்றது ; யானும் உருக்குமணியை 
யுடன் சேர உள்ளன்பால் பூசிக்கப்பெற்றது . அதுதான் சண்பக 
வனமென்று அறையப்படுவதோர் உயர்வுடையூராம் . அதில் தீர்த் 
தமும் சிறப்புறா நின்றது . அந்நகரம் பார்க்கவும் , இருக்கவும் , 
நினைக்கவும் பரமசிவ பதத்தை ஈவது . அத்தகைய பயனளிப்ப 
தைப் பற்றி இன்னுமென்ன இயம்புவன் ? 


அதை நீங்கள் அணுகிக் கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக் 
கிழமையில் விரத அனுட்டானங்களை விபப்புறச் செய்து அதன் 
சூலதீர்த்தத்தில் அத்திர அசோடு மூழ்கித் தானங்கள் வழங்கி 
எட்டு நாகங்களையும் எழில்பெறப் பூசிப்பீராக ஐந்து கிழமைகளி 
லும் ஐந்து மாபாவங்களையும் அகற்றுவதால் அக்கிழமை முழுக் 
கைத் தவறாமல் செய்தால் மேருமந்திரம் முதலிய வற்றிற்கொப் 
பான மாபாவமாயினும் ஒரு முழுக்கிலே பொழிப்பது திண்ணம் . 
அன்றியும் , பகைவர்களைப் பாற்றி யிடும் ஐந்தெழுத் தோதிச 
சென்று நாகேசப்பெருமான் , மலைாகள் மலை முலையாள் , மங்கை 
பாகர் சான்று கணபதியாகிய இவர்கள் திருமுன் காமிகவிதிப்படி 
வில்வம் , மல்லிகை , முதலிய பூக்கள் ( அக்ஷதை ) முழுவெள்ளரிசி 
முதலியவற்றால் வழிபட்டு அத்தலத்தில் புரட்டாசித் திங்களி 
யில் சிறப்பாக பூசை நடாத்தித் தை மாதப்பிறப்பில் விதிப்படி 
புழுகுக்காப்புத் திருநாளும் சித்திரை மாதப் பிறப்பில் சந்தனத் 
திருநாளும் சிறப்பாக நடாத்தி மங்கைபாகருக்கு ஆவணி மாதம் 
சுக்கிலபக்கம் , பௌர்ணமியில் மல்லிகை, மாலதி முதலிய பூக்க 
ளால் அணிசெய்து பாயசம் முதலியன அறிக்கை செய்து பூத்திரு 
நாள் நிகழ்த்திச் சண்பகமரத்தடியில்நளன் பூசித்தபடியே பூசித்து 
ஓராண்டிருந்து வாங்கிடந்து அவ் வாண்டில் நிகழும் புண்ணிய 
நாட்களில் வருந் திருவிழா முழுதும் நடத்து வீராக . அத்தலத் 
தில் நளன் முன் வசந்தத்திருநாள் கொண்டாடினபடியே கொண் 
டரடினால் இழந்த செல்வத்தை இனிதாக எய்தி அரசியலையும் 
அடைவீர்களென்று அருளிச் செய்தனர் . 

அது கேட்ட பாண்டவர்கள் காமுகத்தில் அக் கண்ணபெரு 
மான் அருளியபடியே கேட்டு அக்கண்ணனை வழிபட்டுப் பிரியா 
விடைபெற்றுத்திரௌபதியோடு அளவில்லாத காடு , மலை, திருத்த 


88 


திருநாகேச்சுரப் புராணம் 


நதி , தேயம் , முதலியன எல்லாங்கடந்து சிறந்ததான சண்பகக் 
காட்டைச் சார்ந்தனர். அங்குக் கண்ணன் மொழிந்தபடியே 
நந்தீசர் விடைபெற்றுச் சான்று கணபதியைச் சார்ந்து பூசித்து , 
நாகேசப் பெருமானையும் , மலைமகளையும் , மலைமுலையாளையும் , 
மங்கை பாகரையும் வழிபட்டு ஐந்து ஞாயிற்றுக் கிழமைகளிலும் 
சூலநீரிற் படிந்து தூய்மையராய்த் தௌமி முனிவரோடு ஓரா 
ண்டு அத்தலத்தில் தங்கினர் . பின்னர் அந்நாகேசப் பெருமான் 
அருள் கொண்டு அம் முனிவர் மொழியால் சில காலங் காட்டில் 
கலந்து நின்று பின்னர் அம் முனிவர்பால் விடைபெற்று அதை 
யும் விடுத்துப் பற்பலவடிவம் பூண்டு அங்கரிற்சென்று ஓராண்டி 
ருந்து உத்தரையை மணம்புரிந்து விராட நகரிற்சென்று கண்ணன் 
தூது பெற்றுப் பதினெட்டு நாட் போர் செய்து பகையை வென் 
றனர் . அன்றே இழந்த நிலத்திரு முற்றும் அடையப் பெற்றுத் 
தருமர் என்பவர் தம்பியர் , திரௌபதி , முதலியவர்களோடு நாகே 
சப் பெருமான் திருவருளால் அப்பெருமான் திருவடியே அன் 
புடன் நினைந்து கொண்டே அரசியல் நடத்தினர் . இதைக் கேட் 
டவர் சொன்னவர் எவர்களும் இழந்த செல்வத்தைப் பெற்று 
இன்புறுவார்கள் என்பது . 


திருச்சிற்றம்பலம் . 


18 - வது பாண்டவர்க ளரசியல் பெற்ற படலம் முற்றிற்று . 


19 - வது பாண்டவர் பூசைச் 
சிறப்புரைத்த படலம் . 

திருச்சிற்றம்பலம் . 


இழந்த அரசியலைப் பெற்ற இந்திரப் பிரத்த மன்னர்கள் பின் 
னர் என் செய்தனர் என்று எம் பெருமாட்டி இறைவனை இறைஞ்சி 
இரந்து வினாவ அதுகேட்ட எம்பெருமான் அவர் செய்த அரிய 
திருத்தொண்டை அருளிச்செய்வாராயினர் . குருகுலவேந்தனாகிய 
அறப்புதல்வன் அன்புடைத்தாயாகிய குந்தி மனையறக்கிழத்தி 
யாகிய திரௌபதி , துணைவர்கள் , வேண்டும் பொருள்கள் , அமைச் 
சர்கள் , தூதர்கள் , நால்வகைச் சேனை , ஏவற்றொண்டர்கள் , பதி 


19 - வது பாண்டவர் பூசைச்சிறப்புரைத்த படலம் . 


89 


னெட்டு வாச்சியங்கள் . முதலாக அரசச் சிறப்புடன் அன்புரு 
வாய்ச் சண்பகக்காடு மீட்டுஞ்சார்ந்தனர் . தௌமிய முனிவர் 
அருள் மொழிப்படித் திருக்கோயில் செவ்விதிற் சென்று சான்று 
கணபதியைத் தொழுது , தேங்காயுடைத்து , வழிபட்டு நந்திப் 
பெருமான் அருள் விடைபெற்று , அந்தணர் அணைந்திடச் சண்புக 
பமரத்தடிப் -ேத்து விதிப்படி வலமும் பல்வகை வணக்கமுஞ் 
செய்து மாவிளக்கிட்டுப் பூசித்துப் போய்ச் சூல நீர்படிந்து தூய 
ராய்ப் பூசைமுடித்து அருநீர்க் கரையிலேயே எட்டுத் திசைகளி 
லும் எழில் பெற விளங்கும் எட்டு நாகங்களையும் விதிமுறையே 
வழிபாடுசெய்வாராய் அந்தணர் முகமாகத் தங்கள் துணியும் 
அவர்கள் அருள்விடையுந் தோன்ற , எட்டு நாகங்களுக்கு அருக் 
கியம் அளி 

ராயினர் . 


( ஆசிரியம் ) 


சருப்பமென் ரெவருஞ் சாற்றிட வளர்ந்தனை 
விருப்பினல் லணியாய் விண்ணவர் பெருமான் 
கொண்டிட வாழ்ந்தனை அண்டரும்புகழ 
அருக்கியம் வழங்குதும் அகமகிழ்ந் தருள்கவே . 


( க ) 


கல்வியா வனந்தா கருதிய பயனை 
ஈல்வித மளிப்பாய் நவிலுறு பவமெலாம் 
புல்லெனப் போக்குவை புரமெரி செய்தவன் 
பல்லணி யென்னப் பல்குறச் சிறந்தனை 
அருக்கியம் வழங்குதும் அகமகிழ்ந் தருள்கவே . 


( உ ) 


செம்மையிற் சேடா எம்மையி னீட்டும் 
அகமெலா மகற்றுவை யகத்தினி லெண்ணிய 
நலமெலாம் நீட்டுவை நம்பனால் நயந்த 
குலமார் சேட குணத்தினைத் தரவே 
அருக்கியம் வழங்குதும் அகமகிழ்ந் தருள்கவே . 


( 6 ) 


- 


த பலி தேருந் தலைவனுக் காய் 
நிலையுடை யணியாய் நிகழுங் கபில 
வழிபடு வார்க்கு மனஞ்செய் வாமெல 
பொழி தருங் கருணைப் புண்ணிய நினக்கே 
அருக்கியம் வழங்குதும் அகமகிழ்ந் தருள்கவே. 
12 


90 


திருநாகேச்சுரப் புராணம் . 


நின்னை நினைப்பவர் நெகிழ்வுற வேண்டும் 
பன்னரு நலமெலாம் பயில்வுறப் பெற்றே 
களித்திட வென்று மளித்திடும் நாகா 
அருக்கியம் வழங்குதும் அகமகிழ்ந் தருள்கவே . 


கலியை யகற்றுங் கலிங்க நன்னாக 
பலியை யேற்கும் பரமன தணியாய்க் 
கலை நிதி யான கண்ணுதம் பெருமான் 
நிலையுடை யருளை நிமிர்வுறக் கொண்டனை 
அருக்கியம் வழங்குதும் அகமகிழ்ந் தருள்கவே . 


சங்கரன் சடைமுடி தழைதரு மணியாய்ச் 
சங்கபா லாநின் றண்ணளி சுரக்க 
எங்கண லெண்ண மினிது முடித்திட 
அருக்கியம் வழங்குது மகமகிழ்ந் தருள்கவே . 


( 1 ) 


புண்ணிய னெங்கள் கண்ணுதற் சாமி 
திண்ணிய நல்லருள் நண்ணுறு பூதரா 
எண்ணிய கடவுளர்க் கெதனையு மளித்தனை 
அன்பர்கட் கின்பம் அணிபெற வழங்குவை 
அருக்கியம் வழங்குதும் அகமகிழ்ந் தருள்கவே . 


( அ ) 


இவ்வாறே எட்டு நாகங்களுக்கும் அருக்கியங் கொடுத்து அத் 
திர அரசனை நோக்கி அருட்கடலே யத்திரநல் லாசேயெம் பாவ 
ணிந்த அண்ணலார் தம் பொருட்குரிய அருளாளா வெஞ்ஞான்று 
முனைநினைந்து புகுந்த வெம்மை இருட்குரிய வன்பகையின் மீட் 
டுக்காத் திட்டருள்வாய் இயலறத்தோர் தெருட்குரிய அருள்புரிக 
வடியேஞ்செ யருக்கிய முஞ் சேர்ந்தின் பார்க வென்று அருக்கி 
யங்கொடுத்து நாகேசா ! நாகலோகத்திற்குத்தலைவா ! சங்கானா 
ரருள்சார்ந்தோய் ! நான் கொடுக்கும் அருக்கியம் பெற்றின்புறுக . 
சத்தியலோகத்தலைவா ! நான் முகம்படைத்த நம்பீ ! நாம் கொடு 
க்கும் அருக்கியம் பெற்று இன்புற்று எங்களையும் காக்க என்று 
பிரமனுக்கு அருக்கியங்கொடுத்து உடை உடுத்தித் திருநீறிட்டுத் 
திருக்கண்மணி பூண்டு இறைவனை வணங்கி எட்டு நாகங்களுக்கும் 
சிறப்பாக பாற்குடங்கள் மஞ்சள் நீர்க்குடங்கள் முதலியன கொ 


19 - வது பாண்டவர் பூசைச்சிறப்புரைத்த படலம் . 


91 


ண்டு நீராட்டிப் பொரி , பூக்கள் அக்கதை , ( முழு வெள்ளரிசி ) இட 
டுப் பாயசம் வைத்து அரிக்கை செய்து அந்தணர்களானவர் 
களுக்குப் பசு , பூமி , யானை , குதிரை , பல்லக்கு முதலிய ஊர்திகள் 
படுக்கை , பால் , தயிர், நீர்க்குடம் , நெய் , முதலியவாகத் தானஞ் 
செய்தனர் இன்னும் மணிகள் , உடைகள் , எள் , மாவுருண்டை 
கோதுமை , சர்க்கரை சேர்த்த அதிரசம் , பலபழங்கள் , கற்பக 
பாம் , பஞ்சுபமபாதி , மணிப்பசு , ஆயிரங்கன்னிகள் , ஆயிரம் 
வீடுகள் , ஆயிரம் சிற்றூர்கள் ஆகிய எல்லாமுமான நிரைகளுடன் 
தானஞ்செய்தனன் . அது முடிந்தபின்னர் நாகேச்சுரப் பெருமான் 
திருக்கோயில் புகுந்து நந்திப்பெருமான் முன் போய் அவருக்குச் 
சுத்தநீர் , சந்தனம் முதலியவற்றால் நீராட்டி , சர்க்கரை , பழம் , 
தேன் , அரிசி , நெய் முதலானவற்றை வைத்து அரிக்கை செய்து 
நறுப்புகை , திருவிளக்கெடுத்து வழிபட்டு அஞ்சலிவணக்கஞ் 
செய்து எருதரசைக்கையால் தொட்டுக்கொண்டு , இருகொம்பின் 
நடுவில் இறைவனைக் கண்ணுற்று , 


இன்பளிக்கு மிறையவனா ரருளாளா கணத்தலைவ வெருதி னேறே 
யன்பளிக்கு மாகமத்தை யறிந்தவரின் மேலானோய் அருளா லென்றும் 
உன்பளிக்கு நல்லறமும் பெருந்திருவு மழகியலும் மக்கட்பேறும் 
என்பளிக்கு முடல்வளமும் வெற்றியுடன் நிலைவலிமை யீதல் வேண்டும் . 


காயாத சண்பக நல் வன நகர்க்குத் தலைமைசால் காளை வேந்தே 
நோயிலா நல்லிருக்கை யல்லிருக்கும் மிடற்றாளன் நுகரு மன்பும் 
தேயாதமெய்ஞானஞ் சிவனருளா லெப்பொருளின் சித்திப் பேறு 
மோயாத நிறையாயு ளிவையெலா மீந்தருள லுன்னால் வேண்டும் 


என்று வரங்கள் வேண்டித் துதித்தனர் . அதன் பின்னர் நற்செ 
யல்களுக்குத் தலைவரான சான்றுகணபதியை அப்பாண்டவர் 
அடைந்து எல்லாச்சிறப்புடன் இனிது பூசிப்பாராயினர் தயிர் , 
பால் , நெய் , சர்க்கரை , தேன் , நல்லபழவகைகள் , தென்னங்காய் 
கள் , இளநீர் , பட்டுடை , சந்தனம் , பூக்கள் , முதலியவற்றால் 
உ.பிடேக அணிகள் செய்து மோதகம் , தேன் , நெய் , பால் இவற் 
றாலான பாயசம் கன்னல் சேர்த்த எட்பொடி , எள்ளன்னம் , 
கோதுமை அதிரசமாகிய அமுதுகளை வைத்து அரிக்கை செய்து 
நறும்புகை நல் விளக்கெடுத்து வேண்டுதல் செய்து வலமும் வண 
க்கமுஞ் செய்து , 


92 


திருநாகேச்சுரப் புராணம் . 


தலத்தலைவா விறைவனார் முதற்புதல்வா கிரவுஞ்ச சைலத் தெவ்வே 
மலத்தகலா வுயிர்க்குணர்வு மகிழ்ந்தளிக்குந் நல்லறிவின் மன்னேயின்னே 
நலத்தின்வரு பெரியவுரு வுடையாய் நீள் வளை துதிக்கை நம்பீ யெங்கள் 
நிலத்தினிகழ் செயலினிடை யூறனைத்துங் கிடையாம னீத்தல் வேண்டும் . 


ஒருகோடி சுடரெலாந் திரண்டென்ன வொளிர்வடிவா யுண்மை யுள்ளார் 
அருகோடி யருள்சுரக்கும் மானை முக வண்ணனினை யடுத்த வெங்கள் 
வருகோடி யிடையூறு மறமாற்ற மலைமகளின் வளமார் மெய்யி 
னொரு கோடி யெனவழுக்கில் வருபிள்ளா யெளியேமையோம்பல் 

டும் . ) 


இவ்வாறு மூத்தபிள்ளையாரை இனிதாக் வேண்டித் துதித்தும் 
வலமும் வணக்கமுஞ் செய்து இறைவனை வழிபாடியற்றத் 
தொடங்கினர். 


[ / 


, 


ور 


பால் , தயிர் , நெய் , தேன் , நூறு நூறு குடங்கள் , இருபது 
மரக்கால் சர்க்கரை , பற்பலபழவகைகள் கருப்பஞ்சாற்றுக்குடங் 
கள் , மணங்கமழ் தைலக்குடம் முதலியவற்றால் எம்பெருமானை 
நீராட்டி , பட்டுடை , மணிமுடி முதலிய நல்லணிகள் , பூக்கள், 
வில்வமாலை , முதலியவற்றால் அணி செய்து தூபதீபங்கொடுத்துப் 
பலவகை அமுது அளித்து இருக்கொடு தோத்திரம் இயம்பி , 
கொடிமரம் , குடை , சுருட்டி , மேற்கட்டி , வெண்சாமரம் . கண் 
ணாடி முதலிய உபசாரஞ் செய்து ஐந்து முகங்களிலும் பதினாயிர 
வில்வத்தால் பத்தியோடருச்சித்து நாகேசப்பெருமான் றிருவ 
டித் தாமரையில் விழுந்து வணங்கி மங்கைபாகத் தலைவரையும் 
வழிபட்டு மலை முலையாளுக்கு அபிடேகம் பல செய்து பான்மதக் 
காப்புத் திருநாளை மாண்புடன் நடாத்தி எல்லா மாகாத்தையும் 
இனிதளிக்கும் மலைமாதினுக்கு முன் போல் அபிடேக அலாகா 
ரமும் செய்து , சந்தனக்காப்புத் திருநாள் விதிப்படிப் புரிந்து ஒரு 
மாதம் வரை ஒவ்வொரு நாளும் இவ்வாறே உயர்வு ஈடத்தி 
அவண் தங்கினர் . 


பின்னர்க் கார்த்திகைத் திருநாள் நான்கு ஞாயிறுகளிலும் 
முதல் ஞாயிறில் சகாதேவனும் , இரண்டாவதில் நகுலனும் மூன் 
றாவதில் வீமனும் , நாலாவதில் அருச்சுனனும் ஐந்தாவதில் தரும 
புத்திரனுமாகப் பிள்ளையார் முதலியவர்களை முறையே பூசித்துத் 


, 19 - வது பாண்டவர் பூசைச்சிறப்புரைத்த படலம் . 


93 


திருவிழாச் சிறப்புற நடத்திப்பெரியார்களுக்கு வேண்டுவன 
எல்லாம் பெரிதும் அளித்து அன்புடன் நித்திய நைமித்திகங் 
களுக்கு வேண்டிய பாத்திரம் , அணிகள் , உடைகள் , பூந்தோட் 
டங்கள் , சிற்றூர்கள் முதலிய வெல்லாம் தானமாக வாங்கிக்கொ 
டுத்து , தீர்த்த ஆலயங்களைத் திருத்தி எம்பெருமானிடம் பிரியா 
விடை பெற் -பாண்டவர்கள் தம் சுற்றத்துடன் அத்தின 
புரஞ் சேர்ந்தின்புற்று அமர்ந்தனர் என்பது 

திருச்சிற்றம்பலம் . 
19 - வது பாண்டவர் பூசைச்சிறப்புரைத்த படலம் முற்றிற்று . 


20 - வது பிரமன் கார்த்திகைத் திருநாள் 

இயற்றிய படலம் . 
திருச்சிற்றம்பலம் 


மங்கைநல்லாய் ! கார்த்திகைத் திருநாட் சிறப்பைக் கேட்ப 
வர் கருதிய நலமெல்லாம் கருதியபடியே பெற்று இன்புறுவ 

. 
அதனைக் கூறுவன் கேட்பாயாக என்று சிவபிரான் சொல்லி 
அருளுவாராயினர். 


முன்னொரு காலத்தில் சத்தியலோகத்திற்குத் தலைவனும் 
பேரொளியுடையவனுமான மலரவன் கடவுள்கள் காரி பத்தைக் 
கருதிச் சித்தர் வித்தியாதரர் , கின்னரர் , கிம்புருடர் , நாகர் , கந்த 
ருவர் , அரம்பைபர் , இயக்கர் , எண்டிசையாளர் , வசுக்கள் , என் 
மர் , மருத்துவர் , எழுவர் , முதலாகிய தேவ அன்பர்களோடு , யாழ் 
குழல் , சங்கம் , மத்தளம் , பணை , பேரிகை , ஆனகம் , திருச்சின் 
னம் , தக்கை , ( டிண்டிமம் ) பறை கோமுகம் , முதலி பமனத்தை 
வாங்கத்தக்க பல இசைக்கருவிகள் இசைத்திட எண்ணியதை 
எளிதே அளிக்குங் கைலை மலையில் கண்ணுகற் பெருமான் 
திருவடி கண்ணுற்று மகிழ வந்தனன் . 

அவ்வாறு சென்ற அலாவன் கைலையைக் கண்டு வணங்கி (நிய 
தம் ) நூறாயிரம் மாணிக்கப் படிகளும் , நீலமணி யுருவான ஆயி 
ரம் படிகளும் , வைடூரிய வுருவமான முப்பதினாயிரம் படிகளும் , 
ஏறி அவற்றின் நடுவணுள்ளமாணிபக்கிரர் முதலிய தூதர்களிருப் 


94 


திருநாகேச்சுரப் புராணம் . 


LL-ததையும் அதன் வடக்குவீதியிலுள்ள தேவ்பீடங்களையும் , 
அதன் கிழக்கில் வீடு பெற்றவர்களிடங்களையும் , அதன் மேற்கில் 
இயக்கத்திரள்களுடைய விடங்களையும் , அவற்றின் சுற்றுப் 
பக்கங்களில் கர், கந்தருவர் , அசுரர் , இராக்கதர் , கருடராகிய 
இவர்கள் இடங்களையுங் கண்டு இன்னஞ் சிவபிரானால் இயற்றப் 
பட்ட இடங்கள் மூன்றும் முறையே கண்டு அதற்குமேல் இறை 
வனுக்கிடமாய் , மேலான ஞாயிறு , திங்கள் , இந்தின் முதலியவர் 
களாற் பூசிக்கப் பட்டு உயரமாய் நின்ற மேலிடத்தைக் காண 
விரும்பி , வானில் வாயுவினால் சுமக்கப்பெற்ற ஆயிரம் படிகளிலும் 
ஆயிரம் சிவநாமங்களைச் சொல்லி வணங்கி ஏறிப்போந்து எம்பெ 
ருமாளிருக்கும் அரசிருக்கையை அண்முவாராயினன் , அத்த 
லத்தில் சிவபிரான் விடையேறி மின்னிடையாளோடு எழுந்தருளி 
பிருப்பினுஞ் சிவத்தலத்தின் பெருமையைக் காட்டீ யருளத்திரு 
வுளத்தில் முகிழ்த்த பெருங் கருணையால் அப்பெருமான் அம்மல 
ரோனுக்கு ஆங்குக் காட்சி தந்தருளாராயினார் சிவத்தொண்டர் 
களைத் தெரியக் கண்டு அலரவன் ; அன்பர்களே ! எவர்களுக்கும் 
இன்பம் அளிக்கும் எம் பெருமானாகிய சிவனார் , அடியேன் கண் 
ணுக்கு அகப்பட வில்லையே ; அதற்குக் காரணம் எனக்கியம்பி 
யருளவேண்டும் என்று கேட்டனன் . அத் தொண்டர்களாயுள் 
ளார் சிவபிரானார் திருவுள்ளக் குறிப்பின்படிச் சொல்வாராயினார் . 

உலகத்தை உளதாக்கும் ஒருவனாகிய எம்பெருமான் 
தேலயார் பிருங்கி அவமதித்தவருத்தத்தால் பிணங்கிச் சண் 
பகவனஞ் சென்று , தவம்புரிதலை நோக்கி , வரமளித்தருளச் சென் 
றருளினர் . அத் தலந்தான் தக்ககனென்னும் பாம்பரசனுக்கு 
வேண்டுவன அளித்து நாகேச்சுரமென மூவுலகத்திலும் பகழ் 
பெற்றது அது நினைக்கவே அளவில்லாத கோடி பெரும்பா 
வங்கள் அனைத்தும் அறவே தொலைக்கும் மேன்மையுற்றது . அதில் 
பரமசிவனார் மங்கைபாகராக விளங்குவர் . அருள் மயமான உலகம் 
மைபார் முன்னரே மலை முலையாரென்றும் , எம்பெருமான் நாகே 
ச்சுரனென்றும் பெயர் பெற்று விளங்கி , எவர்களுக்கும் எண்ணிய 
உ றுதிப்பொருள்களை உடனே தந்தருளுவார் . இப்போது சண்ட 
கமரத்தடியில் கிரிகன்னிகை என்னும் மலைமகள் பரமசிவனார் திரு 
வளமசிழச் செய்தவம் இயற்றினமையால் அத்தவப்பயனாக அம் 
மையாருக்குத் திருமேனியிற் பாதி தந்து , பாதிநங்கைநாயகராய் 


20- வது பிரமன் கார்த்திகைத் திருநாள இயற்றிய படலம் . 95 
விளங்கினார் அப்போது , எம்பெருமாட்டி , எம்பெருமானை 
நோக்கி , இறைவா ! இத்தவஞ் செய்கின்ற தவவடிவம் மலைம் 
களெனப் பெயர்பெற்றுத் தனியே இருத்தல் வேண்டும் . யான் 
இன்னும் பழய மலை முலை பாள் , இப்போதுண்டான மலைமகளென் 
னும் இரண்டு திருவடிவங்களா இருந்து உன்னை வழிபடல்வேண்டு 
மென்று வாங்கேட்டனள் . உலகிறைவனாகிய சிவபெருமானார் , அங் 
ஙனமே அளித்து அத்தலத்திலேயே எழுந்தருளி யிருக்கின்றனர் . 
யாங்கள் அதனால் இதனைக் காத்துக் கொண்டிருக்கின்றோம் . 
நீர் அச் சண்பகக்காடு செல்லுக என்றனர் . அதுகேட்ட அல 
ரவன் தன் தொண்டர்களுடன் , சண்பகவனமான நாகேச்சுரம் 
வந்து இடையிடையே வணங்கி , எட்டுத்திசையிலும் எண்ணிலா 
முனிவர்களால் ஏத்தப்பட்டு இறைவனுக்கு வன்னி மூலையிலுள்ள 
தாயா குடும்பக்காட்டிற்கு நெருப்புப் போன்றதான சூலத் திருக் 
குளப்புனித நீரில் கார்த்திகையின் முதல் ஞாயிறில் மூழ்கித் 
தூயராய் , முனிவர் குழாங்களால் ஏத்தப்பெற்ற எம்பெருமானை 
இனிது கண்டு வலஞ்செய்து வணங்கித் தொழுத கையராய்த் 
தி செய்வாராயினர் . 


சார்ந்தோர் தமக்கே யின்பமளிக்குந் தலைவா வெங்கள் மலைமாதி 
னார்ந்த வன்பின் கொள்கலமா யன்னை வேண்டும் வரமளித்தோய் 
தேர்ந்த விருவீர் பெருமையெலாந் தெரியாதேற்குந் தெளிவித்தா 
யோர்ந்தே வுண்மைக்குண மூன்றாய் ஒளிருஞ்சுடர்நின் னடிபோற்றி . 


ஐயா குணங்க ளொன்று மிலா யளவி லின்பப் பொருளானா 
யெய்யா வாசை யொன்றுமிலா யிமிரும் மறையின் பொருளானாய் 
பொய்யா முலக வுருவானாய் பொன்ற லில்லாப் பொருளானாய் 
கையான் மயக்கி னுலகனைத்துங் காக்கும் புத்தேளடி போற்றி . 


*தானேதோற்றி விண்ணவர்தர் தலைவர் தமக்குந் தலையானாய் 
வானே மாயை யான் மயக்கும் மன்னே யெல்லா வுருவுமாய்க் 
கோனே யுலக மறைக ளெல்லாங் கொடுக்கு நிலைய மாயினையே 
தேனே யமுத வான்கரும்பின் தெளிவே யுன்ற னடிபோற்றி . 


உலக மெவைக்கும் புகலானா யுலகி லொன்றா முருவானா 
யலகில் பிறவிப் பெருங்கடற்கோ ரண்ணா னின்ற னடிப்புணையா 
லிலகு மேமக் கரைசேர யெங்கு நிறைந்த நலமானாய் 
விலகா வறிவின் வடிவாகும் விடங்கா வுன்றன் னடிபோற்றி . 


96 


திருநாகேச்சுரப் புராணம் . 


தூயமரையாற் றுயருற்றுத் துணிதற்கரிய பொருளானாய் 
ஆய வுலகந் தனையாக்கி யடக்கி யுன்பால் வளர்த்திட்டே 
ஏய வணுவுக்கராணுவா யியலும் பெரிதின் பெரிதானாய் 
பாய வெர்க்கு கருவளிக்கும் பரமா வுன்ற னடிபோற்றி . 


என்றே பன்முறையாகப் படைப்புடையான் துதி செய்து வணங்கி 
நிற்க , அப்படைப்புடையானைப் பிறைமுடியனான நாகேசப்பெரு 
மான் கடைக்கண் நோக்களித்து ஓதிம முயர்த்தோய் ! உனது 
வரவுக்கும் , துதிக்கும் , மகிழ்ந்தனம் நினதெண்ணமெல்லாம் 
நிறைவேற்றுவோம் ; " அவை முற்றும் அறைக " என்று அருளிச் 
செய்யக் கேட்ட அவரோன் , அகமகிழ்ந்து கங்கைச்சடையீர் 
மாதேவராய எந்தையீர் ! நும்மை அடியேன் கண்ணுற்ற போதே 
நினைவெல்லாம் நிறைவெய்திடப் பெற்று , கழிபெருங் களியாட்ட 
யர்ந்தேன் ஆயினும் அமரர் நலத்தைக் கருதிக்சையிலை மலையில் 
தேவரீரைக் கண்ணுமப் போநதேன் . ஆண்டு அடையப்பெறாமல் 
அசனைப் போல் உயர்ந்த தலமாகிய இத் தலத்தினை அடைந்து 
நதையீரை எய்தினேன் கருணை நிலையமே ! இந்நகரிலேயே கட 
வளர்க்கு வேண்டுவன இயற்றல் நுமது கடனே . அவையாவன : 
வீடுபேறெய்தினார் , ஒருசாரர் ; வீடுபேற்றை எய்தாதவர் ; ஒரு 
சாரர் ; வீடுபேற்றிற் குரியார் ஒருசாரர் ; வீடுபேற்றிற்குரியால் 
வாதார் , ஒருசாரர் ; அவருள் வீடுபேற்றிற்குரியராவார் , நும்பா 
லன்புடையவர் ; உரிபால்லார் நும்பாலன்பில்லாதவர் ; அவ்வாறு 
அன்பில்லாதவர் ஒரு போதும் வீடுபேற்றை எய்தார் . அதனால் 
எல்லாரும் எங்பனம் வீடுபேற்றை எய்துவார் ? அங்ஙனமாக 
ஒன்றும் அறியாதவர் வீடுபேற்றை அடைவது எங்கனம் ? இந்த 
உலக முழுதும் உமமால் 

படைத்துங் காத்தும் அழித்தும் 
வரப்படும் ஆகையால் , வீட்டிற்குரியார் , உரியரல்லாதவர் என் 
பதை 

விளக்கி அருளல் வேன்டுமென்று விண்ணப்பஞ் செய்தனர். 


றைவனாஞ் சிவனவனைக் கண்குளிரக் 

கண்டிடுவோ ரினிமையாகத் 
துறையுறவே புகழ்ந்திடுவோ ரவன்புகழைச் 

செவிகுளிரத் துன்னிக் கேட்போர் 
கறைமிடற்றன் கழனினைந்தே யுயிர்விடுவோர் 

சிவவேடங் கருதிப்பூண்போர் 
நிறையுடைய சிவத்தொண்டு பலசெய்வோர் 

நிமலனடி சார்ந்து வாழ்வார் . 


20 - வது பிரமன் கார்த்திகைத் திருநாள் இயற்றிய படலம் 97 


சிவபிரான் 

யயோ டான்புடன் கடைக்கணித்து மலரோய் ! 
என்னைக் கண்டு களிப்பவர்கள் , என் கதைகளைக் கேட்டுக் களிப் 
புறுவோர் , திரு நீறு , திருக்கண்மணி , முதவா பாவவேடங் 
களை விருப்பிப் பூண்டவர் , என்னைப் புகழ்க்கை என்னை 
நினைந்து இன்னுயிர் விடுவோர் , எனக்குரிய எ தாதாணடையும் 
இயற்றா நிற்பவர் , இவர்களென்லோரும் வீடுபேற்றை எய்தம் 
குரியராவார்கள் . இதுவுண்மை . 


இதற்குப் பகையால் வாழ்வோர் எல்லோருமே இருள் 
நரகமே இருப்பிடமாவர்ர்களென்று அருளிச்செய்தனர் . அது 
கேட்ட . அறிவுடை யனான அலர் வாழ்வோன் , இறைவனே ! அத் 
தகைய பாவத்தைப் பயின்றவர்களுக்கு அப்பாவக்கழுவாய் எப் 
போது உண்டென்று அஞ்சவித்து , விண்ணப்பஞ் செய்ய , இன்ப 
மளிக்கும் எங்கள் பெருமான் அருளுவாராயினர் . திருமாலுந் 
திவந்தோய் ! வீட்டிற்குரியரல்லாதவர்களாகிய எல்லார்பாலுங் 
கருணை உனக்குள தாயின் , எனக்கு இனிமையான இந்தத் தலத் 
தில் கார்த்திகைத் திங்களில் கடவுளர் கூட்டத்துடன் முப்பது 
நாட்களான திருவிழாவைச் சிறப்புற நடாத்துக . அங்கனம் திரு 
விழா நடாத்தும் போது அந்த மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழ 
மைகளில் ஞாயிறு தோற்றத்தில் எவர்கள் சூலத் திருக்குள நீரில் 
மூழ்குகின்றவர்களோ அவர்கள் அவ்வீடுபேற்றை அடைவார்கள் . 


ஆதலால் , கார்த்திகைத் திங்கள் கடைஞாயிற்றுக்குப் பத்து 
நாள் முன்னதாக விதிப்படிக் கொடியேற்றஞ் செய்து ஒன்பதா 
நாளில் தேர்த் திருநாள் சிறப்புறக் கொண்டாடி இறுதி நாளாகிய 
கடைஞாயிற்றுக் கிழமையில் திருவிழா நிறைவெய்தச் செய் 
வாயாக . அவ்வாறு செய்யும் போது சூலத்திருக்குள் நீரில் மூழ் 
குகின்றவர்களும் , இவ்வாறு செய்யப்படும் உனது திருவிழாவைச் 
செய்கிறவர்களும் , அதற்குதவி செய்கின்றவர்களும் , அவ்வாறே 
வீடுபேற்றை அடையக்கடவர்கள், என்னுடையகட்டளைப்படி 
காய்மையான சூலத்திருக்குள் நீரில் , கங்கை முதலிய தீர்த்தத் 

இம்மாதம் நிறைவெய்தும் வரை வந்திருக்கின்றார்கள் . 
இதனால் இத்தலத்திற்கு வருவாரெல்லோரும் வீடுபேற்றிற்குரிய 
ராவார்களென்று எம்பெருமான் இசைத்தருளினர். 


I HU 


98 


திருநாகேச்சுரப் புராணம் . 


அதுகேட்ட அலர் வாழ்வான் , அப்பெருமான் அருள்விடை 
பெற்றுத் தன் அன்பர்களுடன் அக்கார்த்திகைத் திங்களில் 
விதிப்படிக் கொடியேற்றித் தேருடன் திருவிழா , செவ்வனே 
பத்துநாட்களும் சிறப்புறச்செய்து இறுதிநாளில் எல்லோரும் 
இனிது மூழகியும் , சான்றுகணபதி , நாகேசப்பெருமான் , மலை 
மகளாகிய கிரிகன்னிகை மலைமுலை பாள் , அர்த்தநாரீசரான மங்கை 
பாகர் , ஆகிய இவர்களுக்கு ஞாயிறு திங்களில் இந்த அபிடேக 
ஆராதனை செய்து அக்கார்த்திகை முப்பது நாட்களிலும் விடாமல் 
மூழ்கிப் புனிதமுற்று எம்பெருமானிடம் விடைபெற்று அன்பர் 
களுடன் தன்னகர் சென்றனன் . 


அப்பெருமானுத்தாவால் இன்னும் பிரமன் கார்த்திகைத் 
திங்கடோறும் நான்கு ஞாயிறுகளிலும் அன்பர்களான அரர்க 
ளுடன் வந்து மூழ்கி இறைவனை இனிதாகப் பூசித்துப் போகின் 


றனன் . 


இப்படியே அந்நாளில் விழாக்காண் போர் அதற்குதவுவோர் 
அதற்குமுயலுவோர் , இக்கதைபைக்கேட்போர் . இத்தலத்தில் 
வசிப்போர் ஆகிய எல்லோரும் வீட்டின்பத்தைப் பெறுவரென்ப 
துண்மை. 


திருச்சிற்றம் பலம் . 


20 வது பிரமன் கார்த்திகைத் திருநாளியற்றிய 

படலம் முற்றிற்று 


அலெக்ஸாண்ட்ரா பிரஸ் , கும்பகோணம் . 


வ 


கணபதிதுணை . 
திருச்சிற்றம்பலம் . 


திருநாகேச்சுரப்புராணம். 


இரண்டாம் பாகம் . 


வட 


கணபதி துணை . 


திரு .-- கேச்சுாப் புராணம் . 


திருநாகேச்சுரர் துதி . 


அரப்பெருமா னன்பருள மகலாத 

வருட் பெருமா னடியேன் பற்றுந் 
திகப்பெருமா னெப்பொருட்கு மிறையாக 

சடைப்பெருமான் றிருமா லயனார் 
சிகப்பெருமான் பாப்பணியே மிகப்பொலியப் 

பாப்பாசாய்ச் சிறந்த நாகேச் 
சுரப்பெருமான் றிருவருளே யெஞ்ஞான்றுந் 

துணை யாகத் தொடர்ந்து வேனால் . 


21 - வது பராசரர் காமமயக்கத்திற்குக் கழுவாய் 

வினாவிய படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


க்கண்ணி , பராசரர் (சத்தியவதி ) மெய்ந்நிலையாளைக் கூடி 
* விளைந்த காமமயக்கத்தைக் கழித்துய்யும் தெறி 
தேடிய வரலாற்றைக் 

கேட்கவென்று சிவனா 
கூறுவாராயினர் . 


ஒரு நாள் பராசரர் மெய்க்நிலையாளை மெய்யுறுபுணர்ச்சி 
யால் மயக்குற்று வருந்தி யதனை யகற்றி உய்திபெற அவா 
வற்று நைமிசக்காடு அடைவாராயினர் . 


2 


திருநாகேச்சுரப்புராணம் . 


ஆண்டு மாணவர் குழாம் மாண்புடன் பெற்றவர் ; வெறுப்பு . 
விருப்பற்ற மிகுமனம் வாய்ந்தவர் . ஐம்புலன் நுகர்ச்சியை 
பறவே யகற்றினோர் ; வேதமோதலில் வேட்கை மிகுந்தவர் ; 
பொறுமை முதலிய புகழ்க்குணம் பெற்றவர் ; இத்தகைய சௌ 
னகர் முதலிய முனிவர் பெருமக்கள் , பன்னிரண்டாண்டு பண்புற 
இபற்றும் வேள்வியை விருப்புடன் இபற்றுவாராய் அவ் வேள் 
விக்குக் காலை பிற் செய்வன கருதி முடித்து பறக் கேள்வியாக 
அளவிலா அறங்களை யளிப்பதும் , பழியும் பாவமும் அறவே 
பாற்றுவதும் , பொருள் சேர் புகழுமாகிய சிவபுராண வமுதைச் 
பருகுவாராயினர் . 


வேள்விக்கிடையூறாக மிகையுங் குறையும் விளைந்தால் 
வேள்வியும் பயனற்றதாம் . அவ்விடையூ றகள் வேள்விபியற்று 
வோனாலும் , மந்திரம் , தந்திரம் , ஈகை முதலியவைகளாலும் , 
மிகுவனவாம் . அவ்விடையூறாவன : -- மிகை , குறை யிரண்ட 
னுள் மிகையானால் அத்தாடு அழியாநிற்கும் ; குறையானால் அவ் 
வேள்வியை யியற்று வோன் அழியா நிற்பன் . ஈகையும் வேள்விக் 
கின்றியமையா உறுப்புக்களுள் ஒன்றாதலின் அதுவும் பொன் , 
அமுதென்னு மிருவகையாலு நடத்தலால் அவற்றுள் குற்றங்க 
ளுளவாம் . இவைகளனைத்து மெழாவண்ணம் இடையிடையே 
யெம்பெருமான் றிருநாமங்கள் செப்பிடுதல் , சிவனுண்மையைச் 
செவ்வனே கேட்டல் , சிவத்தொண்டர் கூட்டஞ் செறிபப்பெறு 
தன் முதலான செம்மையறங்கள் சிறப்புற்றுச் செறிதல் 
வேண்டும் . 


ஒரு செயலின் குற்றமுமே யுளதாகா திருக்குமெனிற் 
கருசெய லிலாத்தொண்டர் கழுமலுடன் சிவன்றிருப்பேர் 
தருசெயலே யிறைவனார் தன்மையெனு முண்மையுணர் 
தரு செயலும் வேண்டுமெனச் சாற்றியிடு முயர்மறையே 


இவைகள் முற்றும் எக்குற்றங்களையும் இகந்து , இனிய 
கழுவாய் " ஆவனவாமென்க . 


இனிக் கழுவாயில்லாத குற்றங்களனைத்தினுக்குக் கழுவா 
யாக நின்று அக்குற்றங்களை யறவே பழிப்பது . புராணக்கேள் 


21 வது பராசரர் க்முவாய் வினாவியபடலம் . 


3 


கழுவாயொன் றிலதாகுக் கருதரிய மறமான் 
முழுவதுமே யகற்றியிடு முக்கண்ணன் கதைக்கேள்வி 
கொழுவியால் வேள்வி முதற் கொள்ளுமெவ் வினைகளினும் 
வழுவுறுமே லவை பெலா மாய்க்குஞ்சிவ கதைக்கேள்வி . 


DO 


ஈசன் வழி பாடியற்றி பெங்கள் பிரா னீறுபணி 
ผม ก็ สอบ பூண்டே யன் பிசையச் சிவனார்முன் 
மாசகனாள் , வேள்வியொடு மகிழ்நோன்பு நீர்க்கரையே 
நேசமொடு சிவகதையைக் கேட்பிப்போர் சிவனாவர் . 


சிவன் புகழாந் தெள்ளமுதைச் செவிக்களத்திற் பருகிடுவே 
சவன் ஆசை மறையோத வளவின் மறை யுருவேற்ற 
னவதிகை தருப்பணமே நல் வேள்வி நீர்முழுக்கார் 
தவமொன்றும் வேண்டாமற் றம்பிரா னடி சார்வார் . 


இன்னுஞ் சிவகதையமுதைப் பெருக்குகின்ற காசி , பிர 
யாகை , திருப்பருப்பதம் , திருவாரூர் , திருக்கோகரணம் . திரு 
வாலவாய் , திருவெண்காடு , சிதம்பரம் , இராமேச்சுரம் , சீர்காழி 
திருநாரையூர் அரித்துவாரமங்கலம் , திருவையாறு திருக்கண்டி 
பூர் , திருவண்ணாமலை , மாயூரம் , புள்ளிருக்கு வேலூர் , பழமலை , 
திருவி டைமருதூர் , கோபிலம் , காபிலம் , முதலிய நற்றலங்களை 
நலமுறக்கண்ணுற்று வணங்கிய பயனை , ஒரு முறையே சிவ 
புராணங் கேட்போன் உயர்வுறப்பெற்றுக் , சிவத்தன்மையையும் 
அடைகிறான் . 


இன்னும் , சிவபெருமான் றிருமுன் ஒரு முறையே சிவ 
புராணங் கேட்போர் , சொல்வோர் , எவர்களும் , கோடிமுறை , 
இருசுடர்களையும் இருபாப்பு தீண்டியிடும் இராப்பகலில் கோடி 
பசுக்களைத் தானஞ்செய்த பயனைக் கொள்ளுகின்றார்கள் . 
இதனால் அவர்கள் சிவகதையை இடைவிடாது கேட்பவநாயினார் . 
அவ்வமயம் பராசரர் பரிந்து சென்றனர் . 


அதுகண்ட அம்முனிவர்கள் அவர்க்கு இருப்பிடமௌலுறத் 
தந்து , வழிபட்டு , இன்மொழியால் நல்வாவு . கூறி , முனிவேந்த 
நானீர் ! நுமது . மாணவர் குழாத்துடன் தவம் , வேதமோதல் , 


4 

திருநாகேச்சுரப்புராணம் . 
புனித நீராடன் முதலியவெல்லாமு மெழிலுற நலமுறு 

றேனவோ ? அடுத்தவானைவரும் இறைவனது இனிய காட்சி 
யைக்காணவும் இறைவனது மெய்ம்மைத்தன்மையைக் கேட்க 
வும் , இயற்றுகின் றீர்களோ ? இங்கனமே யாகச் சிவவழிபாடு 
முதலிய நல்லறங்களில் நுமது மனம் நலமுறச் செல்கின்றதோ 
என்று நயமுற வினாவினர் . 

அது கேட்ட பாசா முனிவர் , சௌனகர் முதலியோர்களை 
முகமுற்று முனிவர்காள் ! எல்லா மினியவாக நடைபெறினும் 
எனது அகமட்டும் அறநெறியி லணுகாம லகலாநின்றது என்னை 
பெனில் - ஒரு நாள் , கங்கையை வேண்டி " யமுனையாற்றின் 
கரைவா ஆங்கோடமோட்டியும் , தந்தைமொழி கட வா தவரும் , 
எல்லா வணிகளும் எழிறப் பூண்டவளும் , இளமையும் 
அழகுமிசையக் கொண்டவளுமான ( மச்சகந்தி ) புலான்மணத் 
பாளைக்கண்டு , ஆற்றைக் கடக்கவெண்ணினேன் . 


- 


அப்பேதை ஓடத்திற்கொருவருந் துணையின்மையால் கன 

லயே யென்று கருத்துக்கொண்டு கேட்க எனது கமண்ட 
லத்தை வைத்து யான் பாாமாக்கிளிட்டேன் , அது கொண்டு அப் 
பேகை யவ் வோடத்தை நட்டாற்றில் விட்டனள் அது போதப் 
பேதையைக் 

தனித்துற்றமையாலவள்பால் வேட்கையுற்று , 
அவள் தந்தையான வஈவை நினைத்திட்டேன் . அவனும் அவண் 
வந்து பல முனிவர் முன்னாக எனக்கவளை மணஞ்செய்திட , அம் 
மாதோடு புணர்ந்தனன் . ஆங்கே என்னைப்போன்ற ஆயுளும் , 
அறிவும் பெற்ற வியாதன் வியப்புறத் தோன்றி , என்பால் பிரியா , 
விடைபெற் ) இலந்தைக்காடு இன்புறப்போந்தனன் . யானும் 
அம்மாதினுக்கு மீட்டும் பேதையாக வரமளித்து அவளை யறவே 
யகன்றனன் . அகன்றும் , அம்மாதின் மெய்யுறு புணர்ச்சியால் 
விளைந்த வேட்னக மயக்கம் யான் கங்கையிற் றோய்ந்தும் என்னை 
விட்டுக்கழியாது கழிபெருங்காமமாயென்னறிவெலாம் விழுங் 
சியது . இதனால் அறநெறி யொன்று மறியாது மயங்குகின்றனன் . 
இதுவே எனக்குப் போந்ததாகும் . இதனை எங்கனயாயினும் 
சீர் அகற்று நெறியை ஆராய்ந்தறிவித்தல் வேண்டும் . 


1 


22 - வது சௌனக முனிவர் கழுவாய் கூறிய படலம் . 


5 


காமநோய் மிகுத்தவுள்ளங் கணக்கருஞ் செருக்கு மிக்கோ 
ரேமமா ரறிவு மில்லா ரினி நலந் தீங்கு காண 
சேமநன் னட்பு மில்லோர் திகழறி வுடையார்க் கின்பக் 
தோமற வியற்றா ரெவருர் துகளறச் செய்வர் நல்லோர் . 

ஆதலால் என் த தூய்மை யாக்குதல் நுங்கடமையே 
பென்று இசைத்திட்டனர் . அதுகேட்ட அம்முனிவர் குழாங் 
கள் முற்றும் அதற்குடன்பாடுசெய்து , அதுவந்த நெறியை 
ஆராய்வாராயினர். இக்கதையை இன்ப அன்புடன் கேட்போர் 
படிப்போ செல்லோரும் எல்லாத்தீங்குமகன்றின் புறுவு 


ரென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 
21 வது பராசரா காமமயக்கத்திற்குக் கழுவாய் வினாவிய படலம் 

முற்றிற்று . 


22 - வது சௌனக முனிவர் காமமயக்கத்திற்குக் 

கழுவாய் கூறிய படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


ஒப்பிலா முலையாகிய அம்மையார் , பராசரர் எவ்வாறு காம 
மயக்கந் தணிந்து அறிவு பெற்றனர் ? அதையருளிச செய்தல் 
வேண்டுமென விண்ணப்பஞ் செய்யச , சிவபிரான் அருளுவா 
ராயினர் . 


நைமிசக்காட்டில் , நலமுறவாழும் . முனிவர் பெருமக்கள் , 
.சௌனகரோடு நன்கு சூழ்ந்துணர்வாராயினர் . மயக்கமுற்ற 

முனிவராகிய பாாசரர் நமக்கு எஞ்ஞான்றும் பேருதவி புரியா 
நின்ற வியாசரைத் தந்தருளிய தந்தையார் ; இன்னும் முக்காலத் 
திலும் முன்னின்று உண்மையுணரும் உணர்வுடையர் ; 
நான்மறை , ஆகமம் , ஆறங்கம் , முதலிய மெய்ந்நூல்களனைத்து 
மிகவுணர்ந்தவர் ; இறைவனாயகிய ஈசன்பாலிறவாத இன்பவன் 
புடைபவரிற்சிறந்தவர் ; தேவர் , முனிவர் , மக்கள் , எவ்வுயிர்கண் 
மாட்டும் ஒழிவின்றி இனிமையே இயற்றத்தக்கவர் ; இத்தகைய 


திருநாகேச்சாப்புராணம் 


பராச்சமுனிவர் , பெருமான் எல்லாம் அறியும் அறிவினை 
யுடையவ நாயினும் , உண்மை நிலையாளென்னும் மாதினைலிட் 
டகன்றும் , காமவேட்கை கழியாமை , அவர் முற்பிறவியில் ஈச 
னிடத்திழைத்த குற்ற மயாம் . 


இது தான் எதனாலொழியுமென இரண்டு நாழிகை இருந் 
தெண்ணித் துணிந்து , சௌனகரென்னும் முனிவர் பெருமா 
னுக்கு மொழிவாராயினர் . நீவிர் மெய்பறிவுடையீர் ! பேராசிரிய 
ரானீர் ! ஆயினும் இந்த அறிஞரான பராசரருக்கு என்ன 
உய்தி யுரைப்பீர் ? ஆராயின் ஆசிரியன் றிருமுன் வினாவியவர் 
களுக்கு ஆசிரியனையறியாது யாதானு மொன்றை விளம்புவா 
ராயின் அவர்கள் , வச்சிரப்புழுவாக முந்நூறு கற்பத்தளவும் 
மலைகளிற் கிடந்து , பின்னர் வேடர்களாய்ப் பிறந்திடுவர் . அவர் 
கள் , நல்வினைப்பயனால் இறைவன் இனியகாட்சி , இறைவன் 
றிருவடித் தொண்டு முதலியன கிடைத்தாலன்றி , ஒரு போதும் 
மேற்கதி பெறாரென்பதுண்மை . இது தேவரீ காலேயே , 
எங்கட்கு உறுதியாக அருளிச்செய்யப்பட்டது . 


ஆதலால் , இந்தப் பநாசநர்க்குத் தாமே உய்தியுரைத்தல் 
வேண்டுமென , அது கேட்ட சௌனகர் தயைமிகுந்து , பரா 
சரகைப்பார்த்துப் பகர்வாராயினர் . 


முனிவேந்தே ! முன்பிறப்பிற் செய்தவினையால் இப்பிறப்பில் 
மாதராசைமயக்கம் வந்தது . அஃதாவது , ஒருநாள் , பிரமேச் 
சுரமென்னும் பெருநககான கோதாவரி ஆற்றின் கரையில் 
அருந்தவயோகம் புரிந்தீர் . ஆண்டுவை காசித்திங்களில் , வசந்தத் 
திருநாள் நிகழ்ந்தது . அக்கொண்டாட்ட இறுதியில் ( அவபிருத 
ஸ்நானம் ) நிறைவெய்து முழுக்கிற்குத் தூயநீர் கொடுத்தருள் 
யாழ் , வீணை , தக்கை , உடுக்கை , முரசு பறை , திருச்சின்னம் , 
காளம் முதலிய இசையொலி , எத்தொலி , கூத்தொலி , மறை 
யொலியாகிய நிறையொலி , நீண்டி கைப்பப் பிரம்மேச்சுரனான 
பிஞ்ஞகனாசெழுந்தருளினர் . அப்பொழுதே , நீவிர் ; உமது அரும் 
பெருஞ்செயலை விரைவில் முடித்துக்கொண்டு அவ்வாற்றின் 
கனரயில் வந்தீர். அங்கு ஆடவனை பேயன்றி ஆடவளையும் மயக் 
கும் அழகும் , இளமையும் பெற்று அணிகள் பல வணிந்து பன் 


22 - வது சௌனக முனிவர் கழுவாய் கூறிய படலம் .. 


எ 


மணங் கமழும் புழுகு , சந்தனம் , குங்குமப்பொடி , பூக்கள் 
முதலியன புகழுறப்பூண்டு , நாடகக் கணிகையாகிய ( சந்திரமுகி )) 
திங்கள் முகத்தா ளென்பாள் ஒருத்தி , செந்தாமரைப்பூ செங் 
கையிற் கொண்டு ,செவ்வனே நின்றாள் . அம்மாதைக் கண்ணுற்று , 
வியப்புற்று , மயங்கி , அவள் பால் மனத்தை விடுத்து , அத்திர 
தேவர் மூழ்கும் போதும் அறியாது அவனையே கண்டு புன் 
சிரிப்புக்கொண்டீர், தூய்மையான நற்பொழுதில் மங்கை பால் 
மனஞ்செலுத்தி மயங்குவது பெருந்தீவினைக்கிடமாகும் . அம் 
மாபெரும் தீவினையே கங்கையில் நீர் மூழ்கும்போதும் , மாதைப் 
புணர்ந்த வேட்கை மாமுது நின்றது அன்றியுஞ் சிவபெருமான் 
றிருமுன் மாதின் மேன்மனம் வைத்திட்டமையால் , அது இந்த 
இழிகுலமடந்தையைக் கண்ணுற்று மயங்க வந்தது . இன்னும் 
அவ்வேட்கை ஒழிந்திலதே ! 
லந்தரு மறிஞர் முன்னே நம்பனார் கோயின் முன்னர்த் 
தலந்தரு தூய நீரிற் றடையிலா வீகை வேள்வி 
புலந்தரு மெய்ந் நான் முன்னர்ப் புகழ்மறை யுருவேற் றன்முன் 
னலந்தருங் காம நோக்க மளவிலா மறத்திற் காமே . 

அறிஞர் , சிவபெருமான் , அவர் திருக்கோயின் , 
நீராடல் , ஈகை , வேள்வி , மெய்ந்நூல் , மறையுருவேற்றல் முத 
லியவைகளின் முன்னர் , மாதர்பால் மையல்கொண்டால் , அஃதள 
வில்லாத தீமையைச் செறிவிக்குமென்பதுண்மை . அதுவே 
பின்னும் வேட்கையை விளைவிக்கும் . அன்றியும் , அந்தணராவோர் 
இழிகுலப் பெண்பால் இச்சைவைத்து இனிய மொழிபுகன்றால் , 
அவர்கள் எத்துணை அறிவுடையாராயினும் , அப்பொழுதே அவ 
ரறிவிழந்து , அழிதற்குக் காரணமாகுமென்பதுணால் வேண்டும் . 


தாய 


நேயமார் துளிதா னொன்று நிகழ்தரு நீரிற் சிந்திற் 
பாயநீர் வெள்ளமுற்றும் பரவியே நிற்கு மாறே 
மேயநல் லறிஞர்க் காக்கு மிகச் சிறிதுடைய நன்றி 
யாயமே லறிஞர் பாவ மகலண்ணா மலைய தாமே . 


நீரின் நெய்த்துளி போல , நுமது சிறியதோர் தீவினை பெரி 
- தாயிற்று . ஆதலால் இனி அதற்கு உய்திநெறியை மறை ஆகம 


B 


திருநாகேச்சுரப்புராணம் . 


முதலிய எல்லா நூல்களையும் நுனித்துணர்ந்து நுமக்கு , நுவறு 
வேன் . 


காவேரிக்குத் தென்பாகத்தில் , மூவுலகத்திலும் முழுப் 
புகழ்பெற்ற சண்பகக்காடு ஒன்றுள்ளது . அதனைத் திருநாகேச் 
சுரமென்பர் . அதிற் போந்து சூலத்திருக்குளத்தில் நாளுந் 
துதைந்து நீராடிச் சண்பகமா நிழலின் ஐயாயிரமுறை 
ஐந்தெழுத்து உருவேற்றிச் சண்பகநாதளையும் மங்கைபாகத் 
தலைவரையும் , மலை முலையாளையும் , கட்டளைப்பிள்ளையாரையும் , 
வழிபட்டுக் கார்த்திகைத்திங்களில் வரும் ஞாயிறுகள் முற்றும் 
அத்திருக்குளத்தில் மூழ்கினால் , முன்னுள்ள அறிவுண்டாகிவிடு 
மென்று உரைத் திட்ட சௌனகர் உறுதிமொழியைக் கேட்டு , 
பராசரமாமுனிவர் அம்மொழிப்படியே சென்று , அந்நகரில் ஒரு 
திங்கள் முற்றுமிருந்து , கார்த்திகைக் கடைஞாயிறில் அத்தி 
ரத்தேவருடன் அத்திருக்குளத்தில் அழுந்தி , ஆங்கு ஆராலுங் 
காண்டற்கரிய அம்மான் அருள்பெற்று , முன்போல் மெய்யறிவு 
பெற்று , அப்பெருமான் அருள் வடிவின ராயினாரென்பது . 

விரும்பினவர்க்கு வீடுபேற்றையளிக்கும் இக்கதையைக் 
கேட்போர் , சொல்வோர் எல்லாரும் , அல்லற் பிறவியறுப்பான் , 
அருள் பெற்று இன்புறுவரென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 
22 வது சௌனகமுனிவர் காமமயக்கத்திற்குக் கழுவாய் 

கூறிய படலம் முற்றிற்று . 


23 - வது 


மார்க்கண்டேயர் வரவு கூறிய படலம் 


திருச்சிற்றம்பலம் . 


அமநர் தலைவா ! அருளினிலயமே ! நற்றலமாகிய இதி 
லெழுந்தருளிய இறைவனுக்கு நாகேச்சுரனென்னும் பெய 
செய்தியதற்குக் காரணமென்ன ? இத்தலத்திற்கு நாகேச்சுரன் 
எக்காலத்தெய்தினன் ? அவை முற்றும் அடியேன் அறிந்துய்ய 


23 - வது மார்க்கண்டேயர் வாவு கூறிய படலம் . 


அறைந்தருளவேண்டு ” மென்று அம்மை காருறுகண்ணியார் , 
விண்ணப்பஞ்செய் திட்டனர் , 


அதுகேட்ட நள்ளிருளில் கட்டம்பயின்றால் நாதன் திரு 
முறுவல் பூத்து ஆதரவோடு அறிவுறுத்தி யருள்வாராயினர் . 


சானுடைய 


பிரமகற்பத்தில்- கிருதயுகத்திலே இன்பமளிக்கும் சம் 
பாதிந்தி ) காலிரிக்கரையில் (சுகோஷம் ) நல்லொலிநகரில் மறைய 
வரில் மாண்பு பெற்ற ( சுசீல) நற்குணரென்னும் பெரியார் , ஒரு 
வர் இருந்தனர் . அயோ மனு முதலிய நூல்களை மயக்கறப் 
பயின்றவர் ; சிவபிரா. 

உண்மையைச் செவ்வனே 
உணர்ந்தவர் சிவநெறி வழக்கங்களைச் சிறிதுஞ் சிதமுமற் 
செயபவர் ; இயந்திரம் , தந்திரம் பயின்றவர் ; ( அக்கினி 
ஹோத்தரம் ) நாள் வேள்வி செம்மையிற் புரிபவர் ; அடக்கம் , 
பொறுமை , தீவினையச்சம் , முதலிய நற்குணங்கள் வாய்ந்தவர் ; 
ஒழுக்கமே விழுப்பமாகக்கொண்டவர் ; சிவத்தொண்டையே 
தாஞ்செய்யுஞ் செயலாகக் கொண்டவர் ; திருநீறு , திருகீகண் 
மணி முதலிய சிவவேடஞ் சிறப்பு றக் கொண்டவர் ; சிவத்தல 
யாத்திரையிற் சிந்தையுடையவர் ; இவர் , (உத்துங்க ) உயரமா 
முனிவருடைய் புதல்வியும் , மலைமகள் வழிபாட்டில் மனம் 
வைத்தவளும் , பதிநோன்பிற் பதிந்த வேட்கைாடையவளுமான 
( சுபமுகி ) நன்னுதலி , என்பாளை மணந்து , இல்லறம் இனிது 
நடாத்துவாராயினர் . அங்என நடாத்துகின்றகாலையில் , அற 
நெஞ்சுடைய அம்மறையவர் , இல்லாளோடி சைந்து இல்லிருந்து 
வாழினும் , அவள் பாலாசை அதிகமின்றிச் சிவத்தலத்தரிசனையே 
அமுதெனச் சிந்தையிற் கொண்டவராயினார் . ஆயினும் ஒருநாள் 
கற்குணமுனிவர் இல்லறத்திற்கேற்ப இசைந்த புதல்வனின்மை 
யாற் கவல்வாராயினர் - 


இன்னிலை வாழ்வார்க் கெச்ச மில்ல தே லூரும் பேரும் 
மின்னிலை யுருவும் வீடும் மிசைவுறு மின்பு மென்னாம் 
பொன்னிய லுடை நெல் லணிகள் முதலிய பொருணீ ராடற் 
அன்னிய பொறுமை வேள்வி சொன்னொறி லறங்க ளென்னாம் . 


10 


திருநாகேச்சுரப்புராணம் . 


இல்வாழ்க்கைக்குப் பொருளனைய புதல்வன் , இல்லையானால் 
எதுவும் பயனில்லை . ஆனாலிங்ஙனம் புகல்வனில்லாமற் போ 
தற்கு யாமிருவரும் என்ன மறமியற்றினோமோ ! 
அயன்மனை விழைந்தும் பிள்ளை யணிகளைப் படிறு செய்து 
நயமலி நெய்பால் கவிகை நாற்றப்பூ மணிபொன் றுடைகள் 
வியன்மலி பூனூல் மான்றோல் வெல்ல மும்மீயம் பஞ்சுங் 
கய்நிறை சிவனார் குறிகள் கம்பலங் கரந்திட் டேமோ . 
ஒருமுறை பேனும் பெரியோர்க் குண விட வுணர்ந்திலோமோ 
வருமுறை நீரின்மூழ்கா துணைவினை மகிழ்ந்துண் டோமோ 
வருமறை மொழிந்த வண்ண வடியிணை வழிபட் டேத்திக் 
கருமுறை கழிக்க நன்னீர்க் கலந்துநா மாடிலேமோ . 

இவ்வாறே பிறவிகடோறும் பெரும்பாலங்களியற்றின 
மையன்றிப் புண்ணியம் புரியாமையால் இப்பிறப்பில் இனிய மக் 
கட் பேறு வாய்க்கப் பெற்றிலேம் அன்றியும் இல்வாழ்வார்க்கு 
மலடுமுண்டு . அதுதான் பலதிறப்படும் . அவை மாதர் மலடு , 
மரிப்புமலடு , கசலிமலதி , காக்கைமலதி , முதலியவாகப் பெரி 
யோர் பேசுவார் . அவற்றுள் மாதர்மலடு , பெண்ணே பிறப்பது . 
மரிப்புயலடு , பிறந்திறத்தல் ; கதலி மலடு , ஒன்றே பிறத்தல் ; 
காக்கைடலடு , தாய்தந்தைக்குப் பகையாய்ப் பிறத்தல் ; இவை 
யனைத்தும் முற்பிறப்பி லீட்டிய தீவினை யென்பனவாம் . 

இன்னும் ஆடவர்க்கே யாகும் அறிய தீவினைகளுமுண்டு. 
அவை என்னை யெனில் ? கருவற்றமா தரை அக்கருக்கலங்கச் 
செய்வதும் , கருவுற்ற மாதைக் கலங்கப்புணர்வதும் , ஐந்து 
திங்கள் கடந்த கருமங்கையைக் கவலூற வடிப்பதும் , 
திங்கள் அகன்ற கருப்பிணி யாளை அயரத்தொண்டு செய்யத் 
துன்புறுத்துவதும் , அம்மா தால் இயற்றப்படும் இல்லறச்செயலை 
முற்றும் இகத்தலும் முதலியவாம் . இப்பாவங்களனைத்தும் 
ஆடவன் மலட்டுக்குக் காரணமென்பர் . 


இதனால் ஆடவர் , ஆடவளாகிய நம்மிருவருக்கும் அரும் 
பாவத்தால் மகப்பேறு வாய்த்திலதேயெனினும் , என தறுப 
தாவது ஆண்டில் ஓரருமைப் புதல்வன் எனக்கு உண்டாவா 
னென்றும் அப்புதல்வனுக்கும் என்னாற் செய்யப்பட்டு இகத்தற் 


23 - வது மார்க்கண்டேயர் வரவு கூறிய பட 

படலம் . 


க # w } பாபத்தால் இடையூறுகள் பலவெழுமென்றும் , அவைகள் 
முற்றும் என்னாலும் , அப் மகவாலும் இயற்றப்படும் சிவநல்லறத் 
தால் சிதையப் பெறுமென்றும் , ஓர்கணிதர் முகமாக உரைக்கக் 
கேட்டேன் . 


அவ்வறுபதாவதாண்டும் , இன்னும் ஆறு திங்களில் நிறை 
வெய்தும் . அதற்குள் அக்காதலனை அடையேனாயின் , என் 
னுயிரும் அன்றே அகன்று விடும் . இஃதுண்மையே யென்று , 
சுசீலர் சொல்லினர் . அது கேட்ட அம்மாது சிகாமணியும் கண் 
கள் நீர் ததும்பிக் கைகுவித்து இறைஞ்சி ஐயரே இவ்வுடல்மட் 
குடமும் , மட்சு வரும் போலும் என்பதும் அறிவேன் , 
அதற்கோரருமகள் மில்லை யேல் ஆடவர்க்குப்பின்னர் அஃ 
திருக்தென் பயன் ? அஃதிருக்குமிடமுற்றும் எண்ணிலா நோயுந் 
துன்பமும் இறப்பு மிகுந் திடு மென்பர் . ஆதலால் தேவரீர் ! 
தேகம் விடுமுன்னரே அடியேனும் இவ்வுடலை யகன்று உம் 
முடன் ஒன்றுவன் . இது திண்ணம் . அன்றியும் கற்புடைக்குணங் 
கள் இருபத்தொன்றில் அதுவும் ஒன்றாமென்பர் . 


ஆடவ னிலைமை முதுமையிற் பணிக 

ள வனெதிர் பேசிடா வாய்மை 
மாடுற வ பலார் பான் முனி யாமை மாமன்மா 

மியர்பா லன்பே 
தேடுறு கொழுதன் செழுங்கிளை தாங்கல் 

செறிந்தெறின் முனிந் திடா தெழுத 
னீடுற விறைஞ்ச னின்றமு தளித்த 

னிகழ்வழி பாடுடன் நோன்பும் 
காதனா யகன்பாற் காற்பெரு விரலிற 

கண்ணுற நடக்கையு ஞாட்பில் 
போதவே பேசா தாயிலிற் புகுதாப் 

புகழவன் முன்னற் றாமை 
யாதரவு டைரூன் பொருள்கா வாமை 

யவ் விறை யாணை நின் றாற்று 
தேதமி லானுயி ரோடுயிர் வைத்த 

லிருபதி னொன்றுகற் பென்பர் . 


12 

திருநாகேச்சுரப்புராணம் . 
ஆதலால் என்னன் புடைக் கேள்வா ! உன்னுடன் உடன் 
கட்டையேறுவனென்று ஒருவருக்கொருவர் அளவளாவிய 
அமயத்தில் அவர்முன் , மறை , ஆகமம் , மாண்புடை நீதி நூல் 
முதலியனவெல்லாம் மயக்கறத்தெளிந்தவரும் முக்காலமுழுதும் 
முன்னறிபவரும் , சிவன் புகழையே கேட்டு , சிவன் வழிபாடே 
தெரிவுரப் புரிந்து , சிவனையே கண்டு மகிழ்பவருமான மார்க் 
கண்டேயர் வந்தனர். அது கண்ணுற்ற அளவிலே அந்தல் 
லொழுக்கமுடைய மறையவர் , எழுந்து தன் றுணையுடன் மனத் 
தூயராய் இன்ப அன்புசெய்து இனிய வழிபாடியற்றி நல்வரவு 
நயந்து கூறினார் இ , 

கதையை உமையே ! நீ கேட்க 
யான் கூறினமையால் இனி அரைக்கணமாயினும் , ஒருகணமாயி 
னும் , சிவனிரவில் சிவனார் முன் யார் கேட்பினும் , யார் சொல் 
லினும் , நினைத்ததை நிறைவெய்தச் செய்தெயதுருவையும் 
அளிப்பேமென்றருளினரென்பது . 

திருச்சிற்றம்பலம் . 
23- வது மார்க்கண்டேயர் வரவு கூறிய படலம் முற்றிற்று . 


தூய 


24 வது 
தக்ககன் வினாவிற்குச் சிவன் விடையிறுத்த படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 
நற்குணர் , நன்னுதலாளென்னு மிருவருக்கும் அருள் புரி 
வான் அடுத்த மார்க்கண் ஃடய மாமுனிவர்க்கு அவ்விருவரும் ,, 
முடிவாய் , அடிமூன் ற றுக்குச் தூய நீரளித்தலான அருக்கியம் 
ஆசமனம் , பாத்திய மூன்றும் அன்புடன் முன்னளித்து , ( மது 
வர்க்கம் ) பாலமுது , முதலியன வழங்கி வணங்கினர் . 


பின்னரும் அவர்கள் மனத் தூயரும் , காலமொரு மூன்றும் 
கருத்தில் உணர்பவரும் , சிவ நெறியிற்றலைப்பட்ட செம்மைக் 
குணத்தரும் , சிவவழிபாட்டினையும் சிவன்பாலன்பையும் , சிவ 
நோன்பையும் , அடைவேயடைந்தவரும் , ஆன நல்லார் நல்வரவி 
னால் எனியேங்கள் எண்ணமெல்லாம் எளிதின் நிறைவெங்துமே 
யென்று இன்புற்று , இனிமைமொழியால் துதித்து நின்றனர் . 


24 - வது தக்ககன் வினாவிற்குச் சிவன் விடையிறுத்த படலம் . 13 


அதுகண்ட மார்க்கண்டேயர் அவ்விருவரையும் நோக்கி அறக் 
குணத்தோன்றலீர் . இதுபோது நீவீர் உடல் மெலிந்துவாட்ட 
முற்றிருக்கின்றீர் . 


சிவன்வழி பாட்தைச் சிறக்கப் பெற்றவ 
ரவன்வழி யன்பின ரகமுந் தூயதாந் 
தவமுளா ரெவரெனச் சாற்றி டும்மறை 
யவமிலா ரெவர்களே மல்லலு மில்லரே 


சிவன்பாலன்புட சிவவழிபாடும் , சிறப்புறக்கொண்டீராகிய 
நமக்கு ஒரு சிறிதும் மனக்கலக்கம் உண்டாகாதே ! அப்புடி 
யாக இதுயோது . நீவிர் வாட்டமடைதற்குக் காரணம்யாது ? 
கூறுவீராக வென்றருளினர் . அது கேட்ட நற்குண முனி 
வர் அவர்பால் அடிகாள் ! முன் சிவன்பால் செவ்விய அன்பர் 
களால் 

எனக்கு அறுபதாவதாண்டில் நன்மக னொருவன் 
நயப்புறத் தோன்றுவனென்றனர் . அக்குறித்தகாலமும் 
நிறைவெய்துகின்றது . இதில் ஒரு பிள்ளையும் உதித்திலதே ! 
அதற்குக்காரண மென்னவென்று என் மனமேங்குகின்றது . இத 
னுண்மையை அடியேனுக்கு அறிவித்தருள வேண்டுமென் 
வணக்கத்துடன் விள பியார் . 


று 


அஃதறிந்த மார்க்கண்டேயர் இரண்டு நாழிகை பேசா 
திருந்து , அதனையறிந்து , அம்முனிவரை நோக்கி முனிவேந்தமே ! 
நுமது மனையாள் ( சுவதனை ) நன்னுதலி அம்மையார் இது போது 
மூன்று திங்கள் கருவுற்றவராக இருக்கின்றனர் . அவரிடத்தில் 
ஆறு திங்களுள் அழகனான சிவன்பாலன்பன் செவ்வனே தோன்று 
வன் . ஆதலால் நீர் , கலங்கற்க ; வென்றருளி நினைவுடையதன்னி 
டஞ் சேர்த்தனர். அம்முனிவர் பெருமான் அகன்றருளியபின்னர் , 
அறநெஞ்சினரான நற்குணமாமுனிவர் தம்மனையாள் நன்னுதலா 
ளோடு அகமகிழ்ந்து நற்குணமும் நன்னடையுமுள்ளவராய் , நவி 
லுதற்கரிய இன்பமுற்று , மூகமலர்ச்சியோடு சிவனார் திருப்பேர் 
களே செந்தாவில் வரச்செய்து , சிவத்தொண்டர்களையே களிப்புற 
ஓம்பி , சிவனு பொருள் சேர் புகழையும் , சிவனுண்மையையும் , 
செவியாறக்கேட்டுணர்ந்து வருவாராயினார் . மனைவியார் அம்முனி 
வர்க்கு வேண்டும் பணிவிடைகளை வியப்புறச்செய்து அவரைச் 


1 


14 


திருநாகேச்சுரப்புராணம் . 


சிவனாகச் சிந்தையிற் கொண்டிட , ஒருவருக்கொருவர் ஒற்றுமை 
யுடையராய் அம்முனி மொழிப்படி மகப்பேற்றை யுன்னி இருக் 
கையில் , பத்துத்திங்களு முற்றின பின்னர்ச் செவ்வேள் போன்ற 
வடிவழகுடைய மகனொருவன் நன்னாளில் நலமுறத்தோன்று 
வானாபினன் . அதுகண்ட அறவியல்பினரான அம்முனிவர் நூல் 
முறைப்படி பிறவிச் சடங்கு பிறங்க இபற்றி விதையீந்து , பன் 
னிரண்டா நாளில் ( சுகர்மன் ) நற்செயலினனென்று பெயரீடு 

அந்தணராகிய பெரியோர்களுக்குப் பொன் , நெல் , 
முதலிய பொருளெல்லாம் புகழ்பெற அளித்து , அறுசுவைய 
முதும் அன்புடன் ஊட்டிச் சுற்றத்தார் சூழ , விருந்துண்டு அந் 
தணர் வாழ்த்த அகமகிழ்ந்தனர், 


செய்து 


அதன்பின்னர் எட்டாவது ஆண்டில் 

பூணூல் 

மணமும் 
புகழ்பெறப் புரிந்து பத்தாவது ஆண்டில் திருமகள் வடிவின 
சான ஒருமகளை மணம்புரிந்து மறைமுதலிய நூல்களெல்லாம் 
மாண்புடன் பயில்வித்தனர் அவ்வாறு பன்னூல் பயின்ற அந்த 
ணர் சிறுவன் தந்தையால் மிக்க அன்புடையனாயினன் . 


ஒருநாள் நற்குணமுனிவர் , பன்னிரெண்டாண்டுற்ற நற்பு தல் 
வனை நயந்து நோக்கிப் பிள்ளாய் ! யாம் கிழவராயினபடியால் காடு 
களிற் சென்று கருதிய பொருள்களைக்கொண்டுவா இயலாமையால் 
நீயே போய் வேள்விக்கு வேண்டும் நாணல் , புரசு , விறகு , 
முதலியன நயமுறத் தேடிவருகவென்று கட்டளை யிட்டனர் .. 
அக்கட்டளையை அன்புடன் ஏற்றுக்தாய்தந்தையர் இருவர்களுக் 
குத்தளர்ச்சியுண்டாகாமல் இனிபமொழிகளை இயம்பி வேள் 
விக்கு வேண்டுவன விரைந்து கொண்டு வருகிறேனென்று விடை 
பெற்றுப் பிரிந்து போந்தனன் . 


அவ்வாறு பிரிந்து சென்ற நற்செயன் முனிவன் காவிரி 
நதிக்கரையில் கமுகு , நெல்லி , மா , பலா , புன்னை , பச்சிலைமாம் , 
யானைவணங்கி , எலுமிச்சை , அசோகு , புரசு , வன்னி , மகிழ் , 
முல்லை , முதலியவற்றால் அடர்ந்த அருமையான பிரப்பங்காட் 
டில் புகுந்தனன் . 


24 - வது தக்ககன் வினாவிற்குச் சிவன் விடைபிறுத்த படலம் .15 


ஆங்கு மயில் , குயில் , முதலிய பறவைகளையும் கலைமான் , 
முதலிய விலங்குக் கூட்டங்களையுங்கண்டு , வியப்புற்று அவற்றின் 
இனியகுரலோசையைக் கேட்டு மகிழ்ந்து , ஆங்கே பற்பல இடங் 
களிலும் போய் வேள்விக்கு வேண்டும் சமித்து முதலிய கைக் 
கொண்டு , நடுப்பகலில் தளர்ச்சியுற்று ஆங்கோர் மரநிழலை 
அடைந்து , அவ் வேல்னி விறகு , முதலியவற்றை வைத்து அம் 
மாத்தடியில் உடையை விரித்துத் தொன்மையாயுள்ள புற்றீன் 
அருகே தலைவைத்து அறியாமல் அயர்ந்து தூங்கினன் . 


அப்புற்றில் ஆதிசேட குலத்தில் உதித்தவனும் , தக்கக 
னென்ற பேருற்றவனும் கொடிய நஞ்சைக் கூடியவனும் , சிவன் 
பாலன்பு சேர்ந்தவனும் , சிந்தையில் நினைப்பதைக் கொடுக்கும் 
சிந்தாமணி யென்னும் செம்மை மணியையுடையவனுமான பாம் 
புரசன் ஒருவன் சிவபெருமான் றிருவடிச் சேர்ந்த நெஞ்சின 
னாயிருந்தனன் . 


வுளங்கொண்டு 


அதுபோது தக்ககன் நற்குணமுனிவர் இருவருக்கும் அள 
விலா மாகீர்த்தி அளிக்கவும் சிவான்னகர் ஆக்கம் பெறவும் திரு 

சிவபிரானார் , அப்புற்றிற் சென்று அப் 
பாம்பரசனைக் கருணையால் நோக்கியருளி அன்பராசே ! 
அடக்கம் பொறுமை , அன்புமுற்றிய நினது தவத்தை அள 
வின்றி மெச்சினேன். அத்தவமும் முற்றுப்பெறுதற் கோருய்தி 
கூறுவேன் . அதைக்கேட்பாயாக ! இதுசமயம் உன் தவத்திற் 
கிடமான புற்றில் தலைவைத்துறங்கும் அந்தணர் புதல்வனை 
விரைந்து சென்று கடித்திடுக . 


அவன் முற்பிறவியில் என்பாலிடையூறியற்றியவன் . அவனை 
நீ தீண்டினால் உன் பேரால் அவனுக்கு மூவுலகத்தும் பெரும் 
புகழுளதாகும் . நீயும் என் அன்பர்களிற் சிறந்திடுவாயென் 
றருளினர் . 


அத்தக்ககன் நகைத்து அடிகாள் ! அம்முனிமகன் அடக்க 
மும் , அறிவும் , வாய்ந்தவன் ; என்ன தீங்கு இழைத்தனனென்று 
எம்பெருமான் றிருமுன் விண்ணப்பஞ்செய்தனன் . 


16 


திருநாகேச்சாப்புராணம் . 


அதுகேட்டருளிய இறைவன் தக்ககா ! இவன் முற்பிறப்பில் 
பெருநோயாற் பிணிக்கப்பெற்றுப் பெருமறமுடையனாய்ச் சிவ 
னான என் அருட்குறியை நாளும் நாளும் வழிபாடியற்றிவந்த 
னன் , அப்படியே வழிபட்ட இவன் மூன்று திங்களுமுன்வழி 
பாடுவிட்டு இருந்தனன் . தன்னாலியலாவிட்டாலும் தன்மாணாக் 
கர்கள் மக்கள் முலலியவர்களினாலாவது பொருள் கொடுத்து 
அயலார்களினாலாவது அவ்வழிபாதி தடையுறாமல் செய்வித் 
திலன் . அவ்வாறு சிவவழிபாடு செய்யாமல் எவன்உணவுண்பானோ 
அவன் இந்நிலையடைவானென்பது விதியா தலால் , 


அங்கணு னருளைக் கொண்டே யவன்வழி பாடு முற்றி 
பெங்கணு மிசைய வுண்பா னேற்றநற் பிறவி யுற்றோன் 
திங்களஞ் சடையோ னடியிற் செய்வழி பாடின் றுண்போ 

னங்கணு நரகிற் காளா யளவிலாத் துயரஞ் சார்வான் 
மூன்று திங்கள் வழிபாடற்ற இம்முனிமகனைத் தீண்டுதல் முறை 
யேபென்றும் அங்ஙனம் தீண்டுவையேல் அவன் முற்பிறப்பில் 
எனக்கினிய ஊமத்தம்பூ எடுத்துச்சிவவழிபாட்டிற்குக்கொடுத்த 
பயனால் தீண்டினபோதே அவன் தந்தையால் பிழைப்பிக்கப்படு 
வான் . அதற்கஞ்சற்கவென்று திருவாய் மலர்ந்தருளினர். அந்த 
அருளிப்பாட்டை அன்புடன் ஏற்று அஞ்சலித்து வணங்கி அம் 
முனிமகனிருப்பிடம் போந்தனன் . 

இந்தக்கதையை அன்புடன் கேட்பவர் பெரும்பாவத்தி 
னின்றும் நீங்கி இன்புறுவரென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 
24 - வது தக்ககன் வினாவிற்குச் சிவபிரான் விடையிறுத்தபடலம் 

முற்றிற்று . 


25 - வது தக்ககன் சுடுசொல் பெற்ற படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


மாயப்பிறப்பறுக்கு மன்னனாகிய சிவபிரானார் வண்டுவார் 
குழலியை நோக்கி வழங்குவாராயினார் . 

2 


2 


25 - வது தக்ககன் சுடுசொல்பெற்ற படலம் . 


தக்ககனென்னும் பாம்பரசன் எம்பெருமானார் இட்டருளிய 
கட்டளையையேற்று , அம்முனிமகன் துயிலும் பள்ளியிற்சென்று , 
அவனைச்சுளித்து நஞ்சால் தொட்டனன் அன்றே அவனுயி 
சகன்றது . இது கண்டருளிய கண்ணுதற்பெருமான் கருணையால் 
ஒரு முனிமகனாக உருவெடுத்து நற்செயன் முனிவன்றத்தை 
யான நற்குண முனிவர் அகஞ்சென்று அவ்வந்தணனை நோக் 
சியருளி நற்குணத்தோன்றால் ! நீர் மாபெருஞ்செல்வம் மகிழ்ப் 
பெற்றீர் ! மிகால்லோரான நுமது புதல்வன் காட்டின் நடுவண் 
பாம்பரசால் கடிக்கப் பெற்று மாண்டனன் . 

அவவாவா : 
ஆங்கோர் புற்றில் புகக்கண்டனனென் றருளினன் . 


அக்கொடுமொழியைக் கேட்ட அளிவிலே நற்குண முனி 
வருக ( சுபமுகி ) நன்னு தலாளும் ஆகிய இருவரும் உயிர்போனாற் 
போல் உயிர்ப்பற்றுக்கிடந்தனர் . ஒரு ( முகூர்த்தம் ) இரண்டு 
நாழிகை கடந்த பின்னர் உயிர் புற்று காழுந்தனர் . 


அவ்விடம் எழுந்து சிறுவனே ! அச்சிறுவன் யாங்கேகிடக் 
ன்றான் ? அது காட்ட உனக்கியலுமோ வென்றலறினார் . அரு 
ளூருக்கொண்ட அச்சிறுவனும் நற்குண முனி யே ! ஒரு கூப்பிடு 
தூரத்தில் எனது இருப்பிடம் இருக்கின்றது , ஆங்குசசென்று 
உணவும் நீரு முண்டுவந்து உன் பிள்ளைபை உனக்குக்காட்டுவன் . 


அதன் 


எனக்குப்பசியும் நீர் வேட்கையும் பெரிதுள்ளன . 
பொருட்டு அகஞ்செல்ல வந்தனன் . அங்ஙனம் வந்த நான் இரக் 
கத்தால் இதை உம்மிடம் உரைத்துப்போகலாமென்று வந்தேன் . 
வரினும் இப்போதே உணவுண்ணாவிட்டால் என்னுயிருமுடனே 
ஒழியும் உண்மையென்றருளிச்செய்தனர் . 


அதுகேட்ட நற்குணர் , பிள்ளாய் ! நின்பசி , நீர் வேட்கை 
பிவற்றை இப்போதேமாற்றுவன் . என் அகத்தில் நலமுறுபலங்க 
ளும் வழங்குறு கிழங்குகளும் பக்குவஞ் செய்யப்பட்டுப்பல 
வாயுள்ளன.சர்க்கரை , நெய்சேர்த்தியற்றப் பெற்றசிற்றுண்டியும் 
காய்ச்சிச் சர்க்கரை ஏலஞ் சேர்க்கப்பட்ட பாலும் இருக்கின்றன . 
கினக்கு வேண்டுவனஉண்டு நீர் வேட்கயையும் நீக்கி , என்னுடன் 
வந்து என் குழந்தையைக் காட்டுகவென்று இனிதேயிசைத்தனர் . 


திருநாகேச்சுரப்புராணம் , 


1 


அப்போது ஆங்குச் சென்று இறைவனான அவ்விளைஞர் பெரு 
ன் என் ஐயா ! நீர் கொடுக்கும் பால் பழங்கள் எங்ஙன முண் 
பேன் ? நீர் இதுசமயந் தொடத்தகாதவராக இருக்கின்றீர் ; உம் 
மகன் மாய்ந்தனன் . நான் ( குரு ) அறிவன் அகத்திருப்பவன் ; 
ஒத்தினை ஓதுவேன் ; மறையோரிளைஞன் அங்கனமாக எவ்வாறு 
உம்பாலுண்பேன் ? என்றருளினர் . 

அது கேட்ட அம்முனிவர் என் செய்வேன் ? இன்றேபென் 
னுபிருமொழிந்ததென மனங்கவன் - குழந்தாய் ! நீயோதனன் 
னாக அறிகின்றேன் . ஆதலால் நீயே என தில்லிற் புகுந்து வேண் 

வன உண்டு உன் பசித்துயர் நீக்கி , என்னுடன் போந்து என் 
புதல்வனைக் காட்டிடுவென்று வருத்தமுற்று வேண்டினர் . அது 
கேட்ட இளைஞர் பெருமான் திருவுள மகிழ்ந்து ஐபர் ! நீர்உரைத்த 
படியே செய்வேன் உணவிருக்கு மிடங்காட்டுக வென்றருளினர். 

அம்முனிவரும் , உணவிருக்குமிடங்காட்டிட , மகிழ்ந்து 
அனைத்து முண்டு, அயர்வகன் றகமகிழ்ந்து , பான் இதுபோது 
என் அயர்வெலா நீங்கி இன்புற்றேன் . அறிஞர் மணியே ! மது 
பின்ளை யுயிர் நீங்கினானாயினும் இது போது உணவு வேட்கை , நீர் 
வேட்கை , முற்றும் நீர் நீக்கினமையாலும் , உம்முடைய சிவவழி 
பாட்டாலும் , அப்பிள்ளை விரைவில் உயிர்பெற்றுய்ந்து விடுவ 
னுண்மையேயென்று விளம்பிக்கொண்டு , தாய் தந்தையர் 
களாகிய அவ்விருவரையும் அழைத்துச்சென்று , நற்செயலோன் 
இறந்து கிடப்பதையும் கடித்தகடசெவிபுகுந்த புற்றையும் 
காண்பித்து மறைந்தார் . 

முனிவருமவர் மனைவியாரும் இனியமதலையைக் கண்ணுற் 
றுப் புலம்பினர் . அடுத்த புற்றிலேயிருக்கு மாவாசை நோக்கி 
வெகுண்டு நற்குணமுனிவர் ( சாபம் ) சுடுசொல் நவில்வாராயினர் . 
தீயநினைவுசிறந்தவனே ! அந்தணர் மைந்தனைத் தீண்டிக்கொன்ற 
தீவினையால் நின்பாம்புத் தலைமையை இன்றே யிழந்திடுக. ப 
னாயிரம் பெரும்பாய்பயலும் உனை வந்துற்றிகெ ஆபிரமாண்டு 
தலை பெடுக்காது வண்மை , உனது ஆற்றன் முற்றும் அழிக் 
தொழிந்திடுகவென்று கொடுமையாகச் சுடுசொல்லைக் கேட்டபாச் 
தளின் வேந்தன் எழுந்து இறைஞ்சி நின்று தொழுகுலத்தோன் 
மூல் ! ரீ அறிந்தவனாயிாை ; 


பதி 


25 - வது தக்ககன் சுடுசொல் பெற்ற படலம் . 


18 


முன்புறு பிறவியின் முயன்ற விருவினை 
யின்பய னிருதிறத் தியம்ப நின்றிடப் 
பின்புறு பிறவியிற பிறங்கு முயிர்சளுக் 
கின்பொடு துன்பமா யெய்தி னென் செய்வார் . 
இருவினை யாக்கமு மெய்து விப்பவ 
னருவினை யொருவிய வவன் சிவ னொருவனே 
வருவினை பொருவலா மன்னுயி ரெதற்குமே 
யொருவன தெழுத்தினை யுய்ய லாகுமோ 


நீர் அதற்கு வலிபரோ ? எல்லாமறியு மிபல்பினையுடைய 
நீரே யறிவிராக . யாங்கள் எல்லா மவனருளென்று எஞ்ஞான்றும் 
நடப்பேம் . நாங்கள் பாமயின் குலத்திற் பிறந்தவர் . ஒருவன் 
எம்மை க்கடிபென்று கட்டளையிட்டால் இவனுக்கு இடையூறு 
செய்ய வேண்டுமே யென்று உளங்கவன்று ஒருமூன்று நாட்களும் 
முணவின்றி நமது இறைவன் வெலையிதயத்தெண்ணி இருந் திடு) 
வோம் . 


யாங்கள் எல்லார்க்கு மிறைவனாகிய ஈசனுக்குத் தொண்டு 
பூண்டொழுகுகின்ற தொகையாளர் . ஆதலால் எம்மை மறையவர் 
குலமன்னரே ! நீர்வெகுண்டு சுடுசொல்வழங்குவது தெறியோ ? 
ஆயினும் நீர் அவ்விறைவன்பா லன்புற்றவராதலால் அதுவும் 
எம்பிரான் ஆளையேபாகுமென்று எளி யேனை ஏற்றுக்கொள்ளல் 
வேண்டும் . இனி தேவரீர் ! நுமது வெகுளிபை விடுத்து வெ 
குண்டு கூறிய சுடுசொல்லுக்கு மாற்றமொன்று வழங்கல் வேண்டு 
மென்று வணக்கத்துடன் கேட்டனன் . அந்திவண்ணன் ஆணை 
யையறிந்த அந்தணருந்தஞ் சீற்றஞ்சிதைத்துசசெப்புவாராயினார் . 


அரவரசே ! இதற்கு இரண்டு கூப்பிடு தூரமளவில் மாயூர் 
ககரில் முளரிநீராகிய திருக்குளக்கரையில் காசிபமுனிவர்கதி 
பெற இருக்கின்றார் . ஆங்கே சென்றால் உன்னுடைய இச்சடு 
சொல்லுக்கு ஓர்கழுவாயுரைப்பர். அதையன்றி வேறொன்றில்லை 
யென்று விளம்பித் தன்மகனைசசிவசைச்செய்ய முயன்றனர் . 


29 


திருநாகேச்சுரப்புராணம் . 


இக்கதையைக் கேட்டவர் சொன்னவர் பாம்பின் பயம் 
விடுத்துப் பல்லாண்டிருந்து வாழ்வாரென்பது , 


திருச்சிற்றம்பலம் . 
25 - வது தக்ககன் சுடுசொல் பெற்றபடலம் முற்றிற்று . 


26 வது காசிபர் தக்ககனுக்கு அருள்மொழி 

அளித்த படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 
உழை.கருநோக்குமையை அருள் நோக்களித்து ஆராத 
இன்பம் அருளுபவனாகிய சிவபிரான் அருளிச் செய்வாராயினர் . 


பின்னர் , நற்குண அந்தணன் , (சம்பாவதி ) காவேரிந்தி 
கரையில் மூழ்கித் திருநீறு , திருக்கண்மணி , பூண்டு கருணைக் 
கடலாகிய கறைமிடற்றிறைவனைக் கருத்திலிருத்திக் கையில் 
நீரை எடுத்து , 


ஞெண்டியலு மதியதனி னினை வரிய வம்புலிநாட் 
கொண்டி டுநற் சிவநோன்பு குறிக்கொண்டே விளக்கிட்டு 
வண்டு திரள் பூவிட்டு மணமிட்டு வழிபடுவார் 
தொண்டினல மணு வினுக்கோர் தொல்லண்ட முவமையதோ . 


என்பதனால் , “ யான் கார்த்திகைத் திங்கட் கிழமையில் 
நோன்பிலிருந்து இறைவனைக் கண்ணுற்று , வழிபட்டு , விளக் 
கிட்டு , வலம் வந்து , வணங்கிய பயனில் பதினாறில் ஒரு பங்கை 
என் மகன் பிழைக்கக் கொடுத்தேன் . இதனை எல்லாவமரர் 
களும் சான்றாகக் காண்பாராக . கார்த்திகைத்திங்களில் திங்கட் 
கிழமையில் விளக்கிட்டு , எங்கள் சிவபெருமானைக் கண்ணுற்று 
வணங்கினால் , அது நினைத்த பலனை அளிப்பது உண்மையே 
ஆயின் , என் புதல்வன் இப்போதே உயிருள்ள வனாகச் செய் 
வேனென்று அந்தணன் நீரை அப்புதல்வன் மீது விடுத்துத் 
தட்டி எழுப்பினன் . எழுப்பவே அத் திங்கட் கிழமை கோன்பின் 
பயனால் தூங்கி விழித்தவன் போன் றெழுந்தனன் . 


26 வது காசியர் தக்ககனுக்கு அளித்த படலம் 


21 


ஆங்கு எழுந்த அந்தணச் சிறுவன் ஐயரைத் தழுவினன் . 
அம் முனிவரும் அப் புதல்வனை ஆகமுறத் தழுவி அகமகிழ்ந் 
தனர் . பின்னர் , அம்மகனை பழைத்து அகஞ்சென்று பெரியார் 
பலர்களுக்கும் பெருவிருந்தாக அறுசுவைய முதூட்டி காணிக்கை 
யுடன் வெற்றிலைப்பாக்த அளித்துக் கருத்து நிறைவெய்திக் 
களிகூர்ந்து அவர்களளித்த ( அட்சதை ) முழுவெள்ளரிசியில் 


மூழ்கினர் 


இனி அம்முனிவர் வேந்து நற்செயலனான நன்மகனோடு 
வேள்வி இபற்றி முறையாக இன்ப அன்புடன் இறைவனை வழி 
பட்டேத்தி வாழ்ந்து வருகையில் ஒரு நாள் அம் முனிவர் பெரு 
மான் அன்பு , அறிவென்ற சிவநெறியில் தலைப்பட்டு வீடு 
பேற்றை மேற்கொண்டார் . அவர் மகனான நற்செயலன் அருட் 
சிவயோகியானான் .. 

எங்கும் இறைவனாகக்கொண்டு ஒடுஞ் 
செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவானாயினான் ; பின்னர் , அவ . 
னும் அழலாடியின் அடியை அடைந்து இன்புற்றனன் . அம் 
முனிச்சிறுவன் அன்னையும் , அவ்வாறே அன்புற்று அரனடியை 
அடைந்து இன்புற்றாள் . 

அதன் பின்னர் , பாம்பின் குலத்துதித்துப் பாம்பாசனான 
தக்ககன் அம்முனிவர் அருளியபடியே, முளிரிநீர்க்கரையை முன் 
னிட்ட காசிபரை அடைந்து , கருணைக்கடலே , கடவுள் வடி 
வுடையாய் ! யான் தக்கள் , எனக்கு அருளுக என்றிறைஞ் 
கினன் . அது கண்டருளிய காசிபர் , அரசே ! என்னுடன் இம் 
முளரி நீர்க்கரையில் ( மாயூரநாதன் ) மயிலைக்கிறைவர் வழிபாட் 
டிற்கும் எனக்கும் உதவியாக இருந்திடுக . என்னுடன் இத் 
தாமரைக் குள நீரில் மூழ்சி ஐந்தெழுத்தோதுக. அவர் சொன்ன 
ஆபிரமாண்டும் அகன்ற பின்னர் உனது வல்லமை உனக்குண்டா 
கும் . அதன் பின்னர் , பல சிவன்றிருப்பதிகள் சென்று நீராட 
லும் , பெரியார்க்கிதலும் , செய்தால் உனது முழுவல்லமை பெறு 
வாய் . 


முன்னொரு பொழுதிலே , துருவாசரால் , சுடுமொழி பெற்ற 
இந்திரன் , அரசியல் முதலிய எல்லாமிழந்து நடக்கவும் ஆற்ற 
லின்றி மயில்வடிவெடுத்துப் பதினாயிரம் ஆண் ங்கே 


22 


திருநாகேச்சுரப்புராணம் . 


நற்றவம் பெரிதியற்றினான் . அதற்கு எண்ணுதற்கெட்டா எழி 
லார் கழலோனான இறைவன் முன் தோன்றி அருளி , அவனுக்கு 
வானுலகின் அசசியல் , திரு , ஆற்றல் முதலிய எல்லாமும் 
வழங்கி அருளினர் . 


பின்னர்த் திருமகளும் அலாவன் சுடுமொழி பெற்றுத் திரு 
மால் மார்பைவிட்டகன்று அவரை அறியாது மயங்கி முனி 
மொழிகொண்டு , அறிவடைந்து அன்புடன் அத்திருமகள் , 
புனித நீர் நிலையான திருக்குளமொன்றாக்கி , இவ்விடமே ஆக் 
கம் , அறிவு , இறுதி , இல்லானான இறைவன் அருளையும் இனிதே 
எய்தினன் . 

இவற்றை தன்சூணர்ந்து இங்கேயே ஆயிரம் ஆண்டுகளாக 
அரிய தவம் இயற்றுகின்றேன் . நீயும் என்னுடனிருக்க என்ற 
னன் . அவ்வாறு கூறிய காசிப முனி மொழியைக் காதில் 
கேட்டுத் தக்ககன் அத் திருப்பதிலேயே , அரிய தவம் இயற்றி 
வாழ்ந்து வருகையில் , ஆயிரமாண்டின் இறுதியில் , போர்து 
கின்ற பெருங்கருணைப்பேர் ஆறான பெருமான் அருள் பெற்றுத் 
தன் ஆற்றல் அடைந்து முன் போல் காசிபர் கழலை இறைஞ்சி . 
அடிகாள் ! தேவரீர் , கட்டளைப்படியே இவ் விடமே இருந்து 
அருந்தவம் இயற்றினேன் . இன்பப் பெருமானருளால் என் 
ஆற்றலும் அடைந்தனன் . இனி ஆதிசேடனைப் போன்று 
முதன்மையும் அப்போது போல் எப்போது கிடைக்கப் பெது 
வேன் . அதையும் அருளிச் செய்தல் வேண்டுமென்று விண் 
ணப்பஞ் செய்தனன் . 


காசிபர் , அரவாசே ! நினது செல்வம் நும்மனோ 
நெவர்க்குந் தலைமை , இறையன்பு, இறைபறிவு , வீடுபேறு 
முதலிய எல்லாமும் அடையக்கூடிய திருப்பதிகள் இவண் 
சான்குள்ளன . அவை என்னைப் போன்றவர்க்கும் , உன்னைப் 
போன்றவர்க்கும் , பிறர்க்கும் , பயன் தருவனவாம் . உன்னுடன் 
நானும் அந் நான்கினும் இறைவழிபாடு செய்து , மேற்கதி 
பெறுவன் . இருவருமே ( மதுநாதன் ) மயிலைகா தன் ‘ அருகா 
படைவோம் என்று கூறவே அவ்வாவாசும் , ஐயனே ! அல் 
நான்கு திருப்பதிகளையும் , அடைவே கூறல் வேண்டும் எனக் 


26 - வது காசிபர் தக்ககனுக்கு அளித்த படலம் 


23 


. 


கூறுவாராயனா , அரசே ! அரு நானகையும் கட்டவளவிலே , 
ஐந்து மறமும் அறவே ஒழியும் . அந் நான்கையும் அடுத்தார் 
கடவுள் வடிவமாய்க் காணப்படுவார் . அவற்றுள் இக்கீழ்கடலுக்கு 
மேற்கில் மூன்று காத அளவிலே , திருக்குடந்தையி லே , வில்வக் 
காடென்று ஓர் தலமுண்டு . அத் திருப்பதியி லே , கூவிளமாத் 
தடியில் , ஞாயிறால் நலமுற வழிபட்ட அருள்வடிவான இறைவ 
னார் இருந்தருள்வர் , அங்கண் , சிவன் இரவில் , முதற் ( பாமம் ) 
கூற்றிலே , வழிபாட்டிற்குரிய மாண்புடைய பொருள்கள் எல் 
லாம் கைக்கொண்டு , தண்ணுமை , பேரிகை , 

ணு மை , பேரிகை , வீணை முதலியன 
தழங்க , ஆங்குத் தன்மை பிறரால் அரியாத்தலைவனை , வழிபாடு 
இபற்றி , மகிழ்வித்து அதன் கீழ்த்திசையில் ( குசோசம் ) ஓர் 
கூப்பிடு நீளத்தில் உள்ள திருநாகேச்சுரத் திருநகரில் , கற்பனை 
கடந்தவராயும் , அறிவே வடிவினராயும் , மாம் , மண் , இலை 
பாகியவற்றில் எருந்தருளி இன்ப அன்பினர்களுக்கு எளிதில் 
அருளாநின்றார் . எம்பெருமாட்டியும் அங்ஙனமே எழுந்தருளா 
நின்றாள் . அத்தகைய திருநாகேச்சுரத் திருநகரில் , சிவனிரவில் 
இரண்டாவதான (யாம் ) காலக்கூற்றி லே , வழிபாட்டிற்குரிய 
வளமான பொருள்களைக் கைக்கொண்டு , இறைவனை இன்ப 
அன்புடன் வழிபாடு செய்க . இனித் திருநாகேச்சாத்திற்குத் 
கீழ்த்திசையிலே ஒரு ( யோசனை ) நினைவு நீளத்தில் வன்னிக் 
காடென்பது ஒன்றுள்ளது . அத் திருப்பதியில் , நெருப்பு 
வேந்தன் என்பான் தனக்குண்டான வயிற்றுவலி. காண்டவக் 
காட்டை எரித்துங் கழிபாதாகவே , அது விடுக்க ஆங்குள்ள 
வன்னிமாத்தடியில் , ( அக்கினி தீர்த்தம் ) நெருப்புத்திருக்குளம் 
எனத் தன்பெயரால் ஒன்றுண்டாக்கி அதில் மூழ்கி , ஆண்டவனை 
வழிபடவே . அவனருளால் , அந்நெருப்பு வேந்தனுக்கு உண் 
டான வயிற்று வலி முற்றும் அகன்றமையால் , • அக்செருப்பு 
வேந்தன் பெயர் கொண்ட ஓர் திருக்குளம் அந்நகரிலுள்ளது .. 
அந்தத் திருப்பதியில் சிவனிரவில் , மூன்றாவது ( யாமம் ) 
கூற்றிலே , எம்பெருமாளை எழில்பெறப் பூசித்திடுக . இனிக் 
கீழ்கடலின் மேல்கரையில் நிலை பெற்ற புன்னைக்காடென்ற 
திருப்பதியில் , திங்களால் செய்யப்பட்ட , திருக்குளம் ஒன் 
றுண்டு . அதில் சிவனிரவில் நாலாவது ( யாமம் ) காலக்கூற்றிலே , 
மூழ்கி அங்கெழுந்தருளிய திங்கள் நாதனைச் செம்மையிற் 


24 


திருநாகேச்சுரப்புராணம் . 


கண்ணுற்று வழிபாடியற்றினால் , செய்த மாபாவங்கள் அனைத் 
தும் அகலப்பெற்று , எல்லா நாகங்களோடும் , அரவக்குலத்திற்கு 
அரசுரிமைபையும் அடையலாமென் றருளினர் . 


திருச்சிற்றம் பலம் . 
26 வது தக்ககனுக்கு அருள்மொழி அளித்த படலம் 

முற்றிற்று . 


7 வது காசிபர் தக்ககனுக்கு நாற்றலச் சிறப்புரைத்த 

படலம் . 


மட்டுவார் குழலி யே ! காசிபர் தக்ககனுக்கு நான்கு தலச் 
சிறப்பையும் சாற்றிய வரலாற்றை உனக்குரைப்பனென்று 
ஒபாதே உள்ளுவார் உள்ளிருக்கும் உள்ளானான சிவபிரான் 
உலகம்மைக்கு உரைத்தருளுவாராயினர் . 


தக்ககன் மீட்டும் காசிபர் கழலைப் பணிந்து அடிகாள் ! 
முன்னர்க் கூறிய தலங்களின் சிறப்பு முற்றும் அடியேனுக்கு 
உரைத் தருள வேண்டு மென்று விண்ணப்பஞ் செய்தனன் . 


அது கேட்ட காசிபர் , பணியாசே ! இறைவனுக்கு மிக 
விருப்பமுற்றதும் , எல்லா அமரர்களாலும் இறைஞ்சி ஏத்தப் 
பெற்றதும் , மக்கள் உயிர்க்கு உறுதிப்பயன்களை வழக்கத்தக்க 
தும் , எஞ்ஞான்றும் அழி பாததும் , மிகத்தூயதுமான திருக் 
குடந்தை என்பதோர் திருத்தலம் , காவேரிக்குத் தென்கரையி 
லுள்ளது . நினைத்ததை நினைத்தவளவிலே வழங்கும் இபல் 
புள்ளது . அப்பதி பில் இறைவனால் எழில்பெற அமைக்கப் 
பட்ட ஒன்பது நீர்த்தடாகம் என்னும் மாமகத் திருக்குளம் 
ஒன்றுண்டு , பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டளப் 
பானென்னும் வியாழன் சிங்க இராசியில் வரும்போதில் பௌர் 
ணமி மக நாளில் அத் திருக்குளத்தில் மக்களாவோர் ஒருமுறை 
மூழ்கின் தமது குலத்தின் மூன்று கோடி முன்னோர்களை மேற் 
கதியிற் செலுத்தித் தாமும் சிவத்தனமை அடைகின்றார்கள் . 


27 - வது காசிபர் நாற்றலச்சிறப்புரைத்த படலம் . 


25 


அதற்கு இரண்டு விறகிடை நீளத்தில் வில்வக்காடென்ற ஓர் 
திருத்கலம் உள்ளது . அவ்வில்வக்காட்டைக் கண்ட 
வளவிலே பே , சிவத்தின்மையைச் செமியப்பெறுகினறான் , அந் 
நீழலில் எழுந்தருளிய இறைவனை கண்ணுற்றால் சிவனே 
ஆகின்றான் . அவருக்கு அக்கினி மூலை பிலிருக்கும் வில்வக்காட்டி 
அள்ள கிருத்தலத்தின் எழுந்தருளிய இறைவனைப் பூசித்முப் 
பன்னிரண்டாண்டு வற்கடத்தின் பொரு - அவ்வுலகிறைவன் 
அருளால் உலவாவமுதுன்கலதகை 

அடைந்தனர் 

அதில் 
உண்டான அமுதினை நூறு ஆண்டுவரை வந்தவர்ந்து அருந 
தினர் . அதன் பொருட்டு ஆங்கே ஒரு திருக்குளம டுதது 
அதற்குத் தன்பேர் சாற்றினர் 


ل 
ده 
او 


அவர் 


Ta ! 


தவவலிமையால் அகதிருக் தளத்தில் எவர் மூழ்கி 
னாலும் முன்னியதைப் பெறுக மூர்கா . அது முகல் அத் 
திருக்குளத்திற்குக் கௌதமக குமென மா , அந்தத் தொழு 
வார்மையல் துணிப்பனாகிய சிவபிரலுக்கு அ முசன 
என்றும் முனிவர் மொழிகள் அப பெருக நலகதி லே 
ஞாயிறானவன் நன்முறையாக வழிபட்டு போருவை வவொரு 
நாளும் வலம்வரத்தக்க ஆற்றலூ பெற்றனன கழமுனிவர் 
களும் வழிபட்டு இறைவன் --ருள னிதாகப் பெற்றனர். 
அந்த அருட்தறிக்குச சப்த கோ பென சபர் , அசுரர் , 
சொல்லுகின்றனர் . 

. 


பணிபாசே ! நீயும் அவண் இரவில் வழி பட்டு , திருவிளக்கு 
நறும்புகை, திருவமுது இட்டு , வாசிய வொலி, மறைபொலி 
யுடன் வழிபடுக . அக்குளக்கில மூழ்க . வணகம வல ஞ செய்து 
துதித்திடுக . அதன்பினனர் விரைந்து சண் பகககாடு சென்றிடுக .. 
அதன் பெருமை முறறும அறிவாயார் ? தண்ணார் தமிழளிக் 
கும் பெருமான் ஒருவனேஉணாவன் ; அகதகைய திருநகரை ஒரு 
வன் அடுத்த அளவிலேயே அவனை அடுத்த வினைகா அகலாநிற்கும் 
உடலில் தளர்ச்சி சிறிதும்உளதாகாது .வேறு எவ்விந்த தடைகளு 
மில்லை . அதை அடுத்த போதே மறுமுரை பிநககக் கருக்குழி 
காணாதவனாவான் . எவர்க்கும் மனத்தளர்ச்சியுண்டாகாது . 
அதையடுக்கும்வரை எந்தக்குற்றமும் உண்டு . அடுத்தபின்னர் ,, 


26 


திருநாகேச்சுரப்புமாணம். 


மா 


தூயனாவான் . ஏனெனின் ஒருவன் நூறு பிறப்பிளிற் செய்த 
பாபத்தினின்றும் விடுதி பெறுகின்றான் . அத்தலத்தில் , சிவ 
னால் சிவசூலத் திருக்குளமென்று ஒன்று செய்யப்பெற்றது 
உண்டு . அதில் மூழ்கப் பாவத்திரளின் விலகிச் சண்பக 
நிழலில் ஒரு கணப்போது நின்றிடக் கைலையில் நூறு கற்ப 
கோடிக்காலம் வாசஞ்செய்கின்றான் . முன் அன்பர்கள் பொருட்டு 
அம்மையுடன் காட்சி தந்தருளித்தனையும் பாலையுங் கன்னலை 
யும் அமுதத்தையும் ஒத்துனையும் என்பினையும் உருக்கா நின்ற 
ஓண்மையனை ஒரு முறையே கண்ணுற்றால் , மூன்று கோடி 
குலத்திலுள்ள மூன்னோர்களைக் கைலைபெறச் செய்து , தானும் 
அச்சிவனே ஆவான் என்று ணர்க . மலைமகள் , குன்ற முலை 
யம்மை இருவரையும் வெள்ளி , செவ்வாய் , ஞாயிறுகளில் வழி 
படுவோர் செல்வராவர் . மங்கைப்பாகத்தலை வரைப் 
காலத்தில் வழிபடுவோர் , ஏழு கோடி மறைகளையும் உருவேற் 
றிய இனிய பலனை எய்துவார் . இன்னும் ஒரு 
இசைக்கின்றேன் பணியரசே ! கேட்பாயாக 


பிரதோட 


NTGE 


பெருந் திருநாட் காலத்தில் , சூலத் திருக்குளத்தில் , மூழ்கி 
னால் பதினாயிரம் பெரும் பாவகளினின்றும் விடுதலை பெறு 
கின்றார் . வைகாசித் திங்களில் , பெளர்ணமியில் விசாக நாளில் 
கடைமுழுக்கில் முழுகுகின்றவர் நினைத்தன எய்துவார் . புரட் 
டாசித் திங்கள் கடைநாளில் , சாதி , தும்பை , ஊமத்தை , மாலதி , 
முதலியவற்றால் வழிபடுவார் எல்லா இனிய பயன்களையும் எய்து 
வார் . 


சண்பக நாதனை , சண்பகப் பூவால் வழிபடுவோர் கோடி 
குல முன்னோர்களை மேற்கதி பெறச் செய்கின்றார் . சிவனிர 
வில் சிவன்பாலன்புடன் இரண்டாவது யாமத்தில் அவ் விறை 
வனை வழிபட்டால் அச்சிவனே ஆகிறான் . இன்னும் தன்னால் 
தன் தந்தையால் , அயலாரால் உண்டாக்கிய கடவுட் பூசைக் 
கட்டளையைச் செய்வோர் கோடி குலத்தின் முன்னோர்களை 
மேற்கதி செலுத்துவதோடு தாமுங் கடவுளாவர் . 


முன்னொருகாலத்தில் , பகீரதன் தன் முன்னோரை முனிவர் 


27 - வது காகியர் நாற்றலச்சிறப்புரைத்த படலம் . 


27 


ஈடுசொல்லின் விடுதலை செய்ய , வசிட்டரால் அருளப்பெற்று 
அத் தலம் வந்து சிவனிரவில் இரண்டாவது யாமத்தில் சூல 
நீரிற் படிந்து தலப் பிண்டமிட்டு அத் தலமுறைப்படி வழிபட்டு 
வலஞ்செய்து , துதித்து வேண்டுவனாயினான . 


என தனுடைய 


மலையிருப்பாய் கடலிருப்பாய் மதிப்பவர் தம் 

மதியிருப்பாய் மதியாய் நின்றாய் 
கலையிருப்பாய் கண்ணு தலாய் கருதரிய 
பொருளானாய் 

ரருளானாய் கணக்கி லாத 
நிலையிருப்பா யென்னுடைய முன்னோர்கள் 

முனிசுடு சொன் னிலையி னீப்பக் 
கலையிருப்பாய் வருவகலா னென தெண்ணம் 
முடித்தின்ப மருளிக் காப்பாய் 
முன்னோர்களின் பொருட்டு 

இனிய 
கங்கைபை ஈந்து எனதெண்ணத்தை 

த்தை முடித்தருளவேண்டும் 
என்று வேண்டாநிற்க , பணிவார் பிணிதீர்த்தருளும் பரமனான 
சண்பகக்காட்டிறைவன் மண்ணாசே ! நீ இவ்விரவில் இரண்டா 
வது யாமத்தில் என்னை வழிபட்டால் எண்ணியதை எளிதில் 
அளிப்பேன் . ஆனால் பிரமாதித் தென்கரையில் திருப்பழனம் 
என்னும் திருப்பதியில் நிருதி மூலையில் வில்வ மரத்தடியில் 
தவஞ்செய்தால் , நினது எண்ணமும் நிறைவெய்தும் . நீ விரும் 
பிய விண்ணீராகிய கங்கையும் வரச்செய்பலாம் நின் பகைவர் 
களும் நீங்குவரென்று அருளி மறைந்தனர் . அப்போதே பகீ 
ரதன் , நாகேச்சுபமென்னும் நற்றவத்தில் , பலைமுலையாள் , மலை 
மகள் மங்கைபாகத்தலைவர் , சண்பகக்காட்டிறைவர் முதலியவர் 
களை முன்னின்று பணிந்து, பிரியாவிடைபெற்று அவ்வில்வக்காடு 
சென்றனன் . 





ஆகையால் சிவனிரவில் , நான்கு யாமத்திலும் நான்கு 
தலங்களிலும் பூசித்து மீட்டும் சண்பகவனம் வந்து அதில் 
எழுந்தருளிய நூலுணர்வு உணரா நுண்ணியனை , மாபெரும் 
வழிபாடு இயற்றுவார் , அப்பெருமானுக்குப் போன் பராவர் ; 
வேண்டும் வரங்களையும் வேண்டியவாறே பெறுவாரென்று 
உணர்க . 


. 


28 


- திருகாகேச்சுரப்புராண 


இனி மூன்றாவது கலச் சிறப்பாவது , அச்சண்பகக் காட் 
டிற்குக் கிழத்திசையில் ஒரு கூப்பி நீளத்தில் , வன்னிக்காடுளது 
அது கணப்பொழுது கருதி நின்றால் , கருகின வற்றைக் கொடுக் 
கும் இபல்புள்ளது . மூவுலகத்து மூன் புகழ் பெற்றது . யாரும் 
நினைத்தற்கரிது . 


நன்மக்க ளுருவெடுகதன் மிகவுரிதே 

யதிற்றொண்டர் நட்பும் ஃதே 
மின்சடையோன் நற்காட்சி யரிதரி 

சிவனியவே விரல னாமந் 
தன்வாயில் வரலரிகேயவன் பனித 

நீர்ப்படிந்து சம்பு வென்பான் 
மன்புகழ்தான் கேட்டலரி தரிது வில்வ 
மெடுத்தணிதல் வழங்கலாமோ. 


ஒருவனுக்கு இவையெலாம் எய்திலும் சிவனிரவில் மூன்று 
வது யாமத்தில் , இவ் வன்னிக்காடு கிடைத்கல் அரிது . 
தலத்தில் ( அக்கினிதீர்த்தர் ) தீத்திருக் தளத்தில் , செவ்வனே 
மூழ்கி அங் கெழுக்கருளிய அக்கினீச்சுரரை இரண்டாம் 
யாமத்தில் அன்புடன் வழிபாடு புரிந்து , வன்னி மரத்தடியில் 
அஞ்செழக் கோதுபவன் சிவனோடு இரண்டறக் கலந்து இன் 
புறுவன் . இக்கலக்கில் ஒரு நாள் அர்ச்சுனன் என்பான் ஐப்பசித் 
திங்கள் சுக்கிலபக்கம் ஒன்பதாவது திதியில் அத்திருக்குளத்தில் 
மூழ்கி அப் பெருமானை வழிபட்டுத் துரியோதனன் முதலிய 
பகைவர்களை வென்று , இழந்த நிலத் திருவையும் , நலத் திருவை 
யும் எய்தி இன்புற்று வாழ்ந்தனன் . அகற்குமுன் ஒரு நாள் 
நெருப்புக் கடவுளென்பான் பிரபோசசுகத்தில் பிரமனால் நிகழ்க் 
தப்பட்ட வேள்வியில் நெய்புண்டு , பாண்டு நோயுற்று மூவுலகுக் 
திரிந்து , பிருதவை அடைந்து , அவரருள்மொழிப்படியே 
அர்ச்சுனன்பாற் சென்று காண்டவக் காட்டைக் கேட்டு , 
கொடுக்க அதை உண்டும் பின்னும் காற்பாகம் நோய் நீங்காமை 
கண்டு நைமிசக்காடு வந்தனன் . ஆங்குச் சௌனகரடி பணிந்து 

அவர் அருள்வாராயினார் . திருக்குடந்தைக்கு 
கூப்பிடு தூரத்திற் கப்பால் வன்னிவனமொன்றுண்டு . 
அது மூவுலகும் புகழ்பெற்றது . மார்புவலி முற்றும் மாற்றும் 


அவன் 


( 


வேண்ட . 


27- வது காசியர் நாற்றலச்சிறப்புரைத்த படலம் . 


29 


ஒரு 


இபல்புள்ளது . அதிற்சென்று அங்குள்ள புனித நீரில் மூழகன 
நோயு முறாது . 

அந்நீர் இறைவனால் இயற்றப்பட்டது , 
வைகாசித் திங்கள் பௌர்ணமியில் மூழ்கி அம்மரத்தடியில் 
எழுர் கருளிய சிந்தையில் ஊறானயுண்ணாமுனத இறைஞ்சிக் 
தயிரமுது முகலிபன வைத்து அறிக்கை செய்து வழிபட்டு 
அம்மரத்தடியே அஞ்செழுத்தோதி ஓராண்டிருந்து சிவனிரவில் 
மூன்றாவது கூற்றிலே அப்பெருமானை அம் முறையே அர்ச்சித் 
தால் நின வயிற்று நோய் முற்றும் மாறியிட மகிழ்ந்திடுவாய் 
என்று சௌனகர் அருள , அது கேட்ட அக்கினி , அவ்வாறு , 

ழிபட்டனன் . அவன் வேண்டுகோளால் , அக் 
குளத்திற்கு அக்கினி கீர்க்கமெனவும் , அத்தலத்திற்கு 
அக்கினித் தலமெனவும் , அதில் எழுந்தருளிய ஆராவமுதிற்கு 
அக்கினீச்கானெனவும் பெயர் வந்தது . 


வந்து 


வ 


அத்தலத்திற்கு அக்கினி மூலையில் புன்னா ஈவனமென்ற ஓர் 
தலம் உண்டு . அது நினைத்தற்கரியது . ராறு யோசனைக் கப் 
புறமாவது , நீவுகளுக்கப்புறமாவது இருந்து நினைத்தாலும் பாவ 
மகன்று அரசியல் பெறுவான் . அவ்வனஞ் செல்வனென்று 
ஓரடி எடுத்தால் சாகத் தீபத்தில் பிறந்து , அககாகிப் பெருஞ் 
செல்வம் நுகர்ந்து பின்னர் யோகிகள் குலத்து உதித்துச்சிவன் 
பால் அன்புற்றுப் பின்னர் சிவனோடு இரண்டறக்கலந்து இன் 
புறுவர் . இப்பூமியில் எத்தலங்களிருப்பினும் அவை இக் தலத்தின் 
பதினாறு பங்கின் 

ஒரு 

பங்கிக்கீடாகாவாம் . இத்தலத்தின் 
வாசம் , தரிசனை , நீர்மூழ்கல் , சிவனிரவு நோன்பு , சிவவழிபாடு , 
அன்ன மூதலிப ஈதல் , வில் வமெடுத்திடு தல் , வழிபடல், திருநீறு 
திருக்கண்மணி பூண்டு சிவலூர்களிற் செல்லுதல் முதலிய 
வற்றுள் ஒன்றேனும் செய்து இந்நகரிவிறப்போர் எவரும் 
இயமன்பாற் சாராது சிவனையே அடைகின்றார்கள். 


இன்னும் செய்யாத தீயன செய்கின்றவர்கள் , செய்ந்நன்றி 
மறப்போர் , சிவன்பால் தீங்கிழைப்போர் முதலிய மறத்தோர் 
திங்கட்டிருக்குளத்தில் ஒரு முறையே மூழ்குவரேல் அவரனை 
வரும் துயவராவர் . அதில் திரு , வீடு , மக்கள் , மனை முதலிய 


30 


திருநாகேச்சுரப்புராணம் . 


வேண் கிலோர் , மூழ்கி அவற்றைப் பெறுகின்றார் . இத 
னோடு அங்கெழுந்தருளிய திங்கட்பெருமானாகிய போக்குவர 
வில்லாத புண்ணிபனை வழிபட்டால் அச்செல்வங்களைப் பெறுத 
லோடு , கோடி குல முன்னோர்களை நற்கதி பெறச்செய்கின்றார் . 


இந்நகராகிய புன்னைக்காட்டை வலம் வருபவன் சிவன் 
றிருவடிப்பேற்றைப் பெறுகின்றான் . 


முன்னொருநாள் திங்கட்கடவுள் குருமனையாளைப் புணர்ந்து , 
அணு குதற்கரிய பாவத்தை அடைந்து , அதனால் நாளும் நாளும் , 
குறைந்து , அழிகற்கேதுவான நோயுற்று , அதனையகற்றப் பதி 
னான்கு உலகுஞ் , சுற்றியும் அதற்குய்தி பெறாமல் , எழு முனி 
மண்டலம் வந்து அம்முனிவர்களை வேண்ட , அத்திங்களைரோக்கி 
அவர்கள் அகற்குய் தி பகர்வாராயினார் . விண்மீனாசே ! கீழ் 
கடற்கரையில் புன்னைவனமென்று திருநகர் ஒன்றுளது . அதிற் 
கைலைப்பெருமான் மலைமங்கையுடன் வாழ்ந்தருளுகின்றார் . அதில் 
அம்மையார் சிவ வழிபாட்டிற்காகச் செவ்வனே செய்யப்பட்ட 
திருக்குளம் ஒன்றுண்டு . அதில் மூழ்கி அஞ்செழுத்தோதி 
வேண்டுவார்க்கு இயன்றன . ஈந்து , ஆங்கே ஏழாண்டிருந்து 
வசந்தத் திருநாள் நடாத்தித் திருக்கோயிலில் கோபுரம் , மதிற் 
சுற்று , மண்டபம் முதலியவை சிறப்புற இயற்றுக 
இயற்றுவாயானால் அப்பெருமான் அருளால் நினது அழிவுக் 
கேதுவான பெரு நோய் நின்னை விட்டகலும் . நீயும் ஒளி 
யுடையனாய் நாட்பதியாவாய் . அதுமுல் அந்தத் தலமும் திருக் 
ளமும் நின்பேரெய்தும் என்றருளினர் . அது கேட்ட அம்புலி 
யென்பான் , ஆங்குவந்து அவ்வாறு இறைவனை வழிபட்டு மனக் 
கவற்சி அற்று வேண்டுவன எல்லாம் பெற்றனன் . 


அங்ஙனம் 


அந்தச் சிவத்தலத்தில் , சிவனிரவில் நான்காவது . (இயாமம் ) 
காலக்கூற்றில் , சிவவழிபாடு செய்க என்று காசிபர் அருளினர் . 


ந்நான்கு நற்பதிகளின் வரலாற்றைப் படிக்கின்றவர்கள் , 
கேட்பவர்கள் , நினைப்பவர்கள் ஆகிய எவர்களும் பெருந் திரு , 


27 - வது காசியர் நாற்றலச்சிறப்புரைத்த படலம் . 


31 


கைக் 


பெரும்புக* , பெரும்புண்ணியம் , அனைத்தையும் 
கொள்ளுகின்றனர் . 


திருச்சிற்றம் பலம் . 
27 வது காசிபர் தக்ககனுக்கு நாற்றலச் சிறப்புரைத்த படலம் 

முற்றிற்று , 


28 வது 


புன்னைவன நாதர் தக்ககனுக்கருள்புரி படலம் . 


திரு.சசிற்றம்பலம் . 


நல்லாய் ! நினக்குக் காசிபர் தக்ககன் இருவரும் நான்கு 
நல்லூர்களைக் கண்ணுற்று வழிபட , அத்தக்ககனுக்குப் புன்னை 
வனநாத சருபுரியலுற்ற வரலாற்றை உாக்கு உரைப்பே 
னென்று பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் , பேசுவாராயினார் .. 


விடை 


தக்ககன் நான்கு கற்றலச்சிறப்பைக் கேட்ட பின்னர்க் 
காசிபருடன் சென்று , மது நாதனை வணங்கிப் பிரிபா 
பெற்றுக்கொண்டு வில்வக்காடென்ற திருக்குடந்தைக் கீழ்க் 
கோட்டம் வந்து , ஆங்கெழுந்தருளிய அருள்வள்ளலைச் சிவனி 
வில் முதற் கூற்றிலே திருவமுது , நறும்புகை , நல்விளக்கு 
முதலியன கொண்டு காசிபமுனிவர் கட்டளைப்படியே வழிபட்டு , 
வலஞ்செய்து துதித்தனன் . காசிபர் ஆங்கே நின்றிட , அவர் 
பால் விடைபெற்றுக்கொண்டு அதினின்றும் சண்பகக்காடு 
போந்து அவ்விரவின் இரண்டாவது காலக்கூற்றிலே , சூலநீர் 
படிந்து , சான் 
சான்று பிள்ளையாரை வணங்கி , 

சண்பதமா நிழலில் 
அமர்ந்த பந்தமும் வீடும் படைப்யோனையும் மங்கைபாகத் 
தலைவரையும் , மலைமுலையாளையும் , மலைமா தினையும் அஞ்சலித்து 
கறும் புகை , நல்விளக்கு , திருவமுது முதலியனகொண்டு காசிபர் 
மொழிப்படியே அன்புடன் வழிபட்டான் . 


கூவிளநின் மூடியணிந்து கும்பிடுவார்க் 
கருள் புரியுங் குணக்குன்றாகி 


32 


திருசாகேச்சுரப்புராணம் , 


தாவிலொ 


யோவிலுன தருளுருவாங் கூவிளனன் 
னிழலமர்ந்தா யும்பர் கோவே 

பளிக் கதிரவனுக் கருள் சுரந்தா 
பிருளகற்றத் தயையான் மண்ணிற் 
பாவியேன் பொய்த்தொண்டும் மெய்த்தொண்டாப் 
பழிதீர்த்த பரமாபோற்றி . - என்று துதித்தனன் . 


அதன் பின்னர் , அதினின்றும் புறப்பட்டு வன்னிவனஞ் 
சென்று அவ்விரவின் மூன்றாவது கூற்றிலே காசிபர் கட்டளைப் 
படியே நெருப்புத் திருக்குளத்தில் நீராடி ஐந்தெழுத்தோதி 
வன்னிமர நிழலில் வளமுற எழுந்தருளிய அக்கினீச்சுவரரை 
அஞ்சலித்து வணங்கி மாபெருவழிபாடு மகிழ்வுறு புரிந்து வல 
மும் வணக்கமுஞ் செய்து துதிததனன் , 


4 


அப்பெருமான் அருள் கொண்டு ஆங்கு நின்றும் புறப் 
பட்டுப் புன்னாகக்காடு பொலிவுறப்போய் , அவ்விரவின் நாலாவது 
காலக்கூற்றிலே ஆங்கெழுத்தருளிய திங்கள் சூடியைச் செவ் 
வனே பணிந்து, பச்சைக்கற்பூரம் , குங்குமப்பூ , சந்தனம் , அகில் 
முதலிய மணங்கமழ் பொருள்களும் ; வில்வம் , கொன்றை , 
அறுகு , எள் , நறுங்கனிகள் , மணிகள் முதலியனவுங் கொண்டு , 
சங்கு , தண்ணுமை , பேரிகை முதலிய வாச்சியமும் ; மறையும் 
முழங்க , எறும்புகை , கல்விளக்கெடுத்து , வழிபட்டு , தட்ட 
மிட்டுக் கும்.பிட்டுக் கூத்து மாடித் திங்களுக்கு அருள் புரிந்த 
திங்கள் பெருமானைத் துதிப்பானாயினன் . 
நெருப்பனைய நிழன் மெய்பாய் நெருப்பினுக்கு 

மருள்புரிந்த நெற்றிக் கண்ணா 
பொருப்பன் மகள் மணம் புரிந்து பொருப்பினிலே 

யிருப்பாகிப் புகலாய் நின்றா 
யுருப்பமுறு தீவினைக ளெத்தனை கான் 

புரிந்திடினு முன்னை யன்றி 
விருப்பமுற நினையாத நினைவருள்வாய் 

தினைவரிய நீற்றுத் தோளாய் 
என்று தக்ககன் துதிபுகலக்குறையிலா நிறைவான குணக் 
குன்றனையார் அவனுக்கருள் புரிவாராய் எதிர்தோன்றி நின்று 


A 


28- வது புன்னைவனநாதர் தக்க்கனுக்கருள் புரி படலம் . 33 


அன்பினாலின்ப முறுமரவச் செல்வா ! நின் மெய்த்தொண்டால 
மெத்தவும் மகிழ்ந்தோம் . 


நின் உள்ளத்தில் உள்ளிய வெல்லாம் உடனெய்துக . இன்று 
முதல் நினக்கு நிறைந்த முழு ஆற்றலுமுண்டாவதாகுக . நின் 
பெயர் இருநீள் நிலததிலே நிரமபப பெருமைபெற விளங்குக . 
மேலும் வில்வககாடு , சண்பகக்காடு , வன்னிக்காடு , புன்னைக்காடு , 
இந்நான்கு நல்லூர்களும் நின பெயரால் நிகழ்வனவாகுக . 


சண்பகக்காட்டில் சிறப்பாக நிரு திமூலையில் திமிரும் புற் 
றில் நீ இருந்திடுக அங்கிருந்தே நாள் நாளும் 

நாளும் என்னைப் 
பூசித் திடுக . அந நகரில் மார்கழித் திங்கள் சுக்கிலடக்கம் ஆறா 
வது திதியில் விதிப்படி மிக்க விருப்புடனே நீ பூசிக்கும் நாகேச் 
சுரப் பெருமானை அவர்கண்லுறா , நினைத்தாலும், வழி 
பட்டாலும் அனைவரும் சிவபெருமானோடு இரண்டறக் கலந்து 
இன்புறுவர் . மேலும் , அந்தா மீச சுரஞர் அருளால் இந்நானகு 
தலங்களுள் சிறந்ததும் ஒத்தலும் அதகல் மேயன்றி வேறில்லை 
யா தலால் அந்தமூர்த்தி , தலம் , தீர்த்தம் , மூன்றின் பெருமை 
யால் நாக உலகிற்குத் தலைமையும் முன் போல உளதாகும் . 
முனிவர் உன்னை வெகுண்டு கூறிய சுடு சொல்லின் பயனும் 
இன்னும் மூன்று ஆண்டினுள் முடித்தொழியும் . 
பின்னர்ப் பணியாசே ! நினது ஒரு ( அமசம் ) கூற்றால் அப் 
புற்றிலேயேயிருந்து அருநாகேசசுரரை நாணாளும் வழிபடுக , 
இவ்வாறே இக்கற்பாட முடி வளவும் பூசிக்கிடு முதல் யுகத்தில் 
சண்பகராதனை யும் , இரண்டா யுகத்தில் வில்வநாதனையும் , மூன் 
நாம் யுகத்திலே பசுவில் வன்னி நாதனையும், இரவில் புனனை 
நாதனையும் , கடையுகம் வந்தபின்னர் , அந்தயுகமுழுதும் உயர் 
வுடைய சண்பகநாதனையே வழிபாடு செய்வாயாக 


அதன் 


தக் கைலை முதல் ஏழாயிரத்து எழுளற்று நாற்பது 
திருவூா கள் சிறந்தன அவற்றுள் யான் ! 

அவற்றுள் யான் மிகவும் அருள் வழங்கத் 
தகுந்தன எழுநூறு , அவற்றுள்ளும் சிறந்தன நூறு . அவற் 
றுள்ளும் நாற்றிசையிலுஞ் சிறந்தனவாய் நின்றன இந்தான் கே . 
இந்த நான்கினுள்ளும் சிரம் போற் சிறப்புற்றது சண்பக கல் 
நகரே . அதனால் முதல் , சுடையாகிய 

ரகிய இரண்டு யுகத்திலும் 


5 


திருகாகேச்சாப்புசாணம் 


வழிபடக்கடவை . அத்தலத்தில் வாழாநின்ற மக்கள் எல்லோ 
ரும் இறைவனேயாவர் 

இனி அத்கலத்தில் அர்வரசே ! 
உனக்கு இறவா இன்பமும் அழிவிலாப் புகழும் உண்டாகும் . 


இனி ஒன்றுண்டு ; அது மிகசசிறந்தது . அதாவது : 
வழிவாரு யுகத்திலும் வரும் ஒவ்வாரு ஆண்மலும் முன் 
படியே நான்கு கலங்களையும் சிவனிரவில் வழிபாடு செய்க . 
அங்கனம் வழிபாடு செய்யும் போது அந்கக் தலத்தில் என்னைக் 
கண்குளிரக் கண்டு மகிழ்வோர் இம்மையிலே திரு , மக்கள் , 
ஞானம், அரசியல் முதலியனவெல்லாம் பெற்று மறுமையில் 
எனது கைலையைப் பெறுவார் . முடிவில் திருவடிப் பேற்றையும் 
பெறுவர் . 


ஆகலால் அங்கிருந்து வழிபாடு செய்து வாழ்கவென்றரளி 
அந்த இலி நகத்தினுளளே மறைந்தருளினர் . அவ்வருளிப் 
பாட்டைப் பெற்றுத் தகககன் மகிழ்ந்தனனென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 
28 - வது புன்னைவனநாதர் தக்ககனுக் கருளபுரி படலம் 

முற்றிற்று . 


29 வது தக்ககன் வழிபட்டரசியல் பெற்ற படலம் 


திருச்சிற்றம்பலம் . 


ஞானப்பூங் கோதாய் ! புனனைவன நாதர் அருள் மொழியைக் 
கேட்ட தக்ககனான அனபன் அருள் மொழிப்படியே வார 
வழிபட்டு அரசியல் பெற்ற வரலாற்றை யுரைப்பேன் கேட்க 
வென்று சிவனார் கிளந்தருள்வாராயினர். 


அன்பனான தக்ககன் , புன்னைவன மாதர் அருளியபடியே 
சண்பகக்காடுற்றுப் பிறவிக்கடலை அறவேயகற்றும் அக்காட் 
டிறைவனுக்கு நிருதியிலுள்ள புற்றிலிருந்துகொண்டு அப்பெரு 
கரனை வழிபடலுறுவானாயினன் , 


29வது தக்ககன் அரசியல்பெற்ற படலம் . 


35 


வந்து 


முறைப்படி சூலத்திருக்குளத்தில் தூய்மை பெற மூழ்கி 
அத்திருக்குளத்தின் நாற்றிசையிலும் பதினாயிரம் மணிவிளக்க 
மிட்டு விளங்கச் செய்தனன் . 

பின்னர் அந்தக் குளத்தைக் காக்கின்ற காலவர் , சாதாதயர் , 
முற்கலர் , சண்டிலர் , பராசரர் , (வீதிஹோத்திரர் ) அன்னவேள் 
வியர் (சுமஹாககரா ) இனப்பவேள்வியர் ஆகிய இம்முனிவர். 
களை அஞ்சலித்துத் துதித்தனன் . அங்ஙனம் தன்னால் துதிக்கப் 
பெற்ற முனிவர்களை நோக்கி அன்பரிற் சிறந்தீர் ! அந்தணர் 
மணிகாள் ! இப்புனிக நீர் நிலைபை எழுவராகிய நீங்கள் 
காக்கின்றீர்களா ? , அகம்குக் காரணமென்னை ? " என்று 
கேட்டனன் . அவ்வாறு கேட்ட தக்க்கனை நோக்கி அம்முனி 
வர் பெருமக்கள் அறைவாராயினர் . அன்பனே ! யாங்களெல் 
லோரும் திருக்கோகரணம் , கே காரம் , திருப்பருப்பதம் , திரு 
வானைக்கா , திருவாரூர் , கிருக்கழுகுவனம் . மின் கொடியூர் முத 
லிய தலங்களில் ஆங்காங்கிருந்து கார்க்கிகைத் திங்கள் நான்கு 
ஞாயிற்றுக்கிழமைகளினும் நீர் நிலையில் 

மூழ்கி 
வாருள்ளிருக்கு முள்ளானை வழிபட்டு வணங்கிப் போவ 
வழக்கம் அங்ஙனம் போகின்ற எங்கட்கு எங்கள் பெருமான் 
ஒன்றுரைத்தருள்வாராயினர் நீங்களெல்லோரும் இந்தச் 
சண்பகக் காட்டிலிருந்து இக்கிருந் தளத்தை இராக்கதர் , 
பிசாசர் , தீயநினைவுடையர் இவர்கள் தொடாமல் காக்கக்கடவீர் 

இதுவரைக் கைக்கண்டுடன் என் கட்டளைப்படி அத் 
திருக்குளத்கைக் காக்கிருக்க மாணியக்திரனென்பான் . இனி 
என்னுடைய வாயிலில் என் கொண்டர்களுக்குக் தலைவனாகுசு . 
தக்ககன் அன்புடன் என்னை வழிபடற்கு இச்சூலத் திரு 
குளத்தில் செவ்வனே மூழ்கிப் பதினாயிரம் மணிவிளக்கங்களிடும் 
போது உங்களுடைய அருளால் அவன் பயனடைவான் . 
போது அவனைக் காத்துவரக கட்டளையிட்டுப் பின்னர் என்னை 
அழிபட்டு என்னிருப்பிடத்தை எய்து வீரர்க என்றருளினர் . 
அம்முறையே இக்குளத்தை இதுவரைக் காத்தனன் . 
நீபே காத்திடுக என்று அம் முனிவர்கள் தக்ககனுக்கு 
அக்குளத்திற்குத் தலைமை ஈந்தனர் 

கேட்ட தக்ககன் 
அதனைத் தனக்கு ஒரு பரிசிலாக ஏற்று மகிழ்ந்தனன் . பின்னர் 


கள் . 


இனி 


36 


திருநாகேச்சுரப்புசாணம் : 


அம்முனிவர் சிவபிரான் அருள் மொழிப்படி யே அப்பெருமான் 
பாலடைந்கனர் . தக்ககன் தன் அன்பர்களான எட்டு நாகங்களை 
யும் அக்குளத்திற்கு எட்டுத்திக்கிலும் காவலாக வைத்து இதில் 
மூழ்குகின்ற வானைவரும் அவைகளை வணங்கி உக்காவு பெற்றால் 
நிறைந்த பலத்தை அடைவார்கள் ; இல்லையேல் ஒரு பலனும் 
அடையா ரென்று நியமனஞ் செய்தனன் . 


அது முதல் எட்டு நாகங்களும் அக்குளத்தைக் காத்துத் 
தம்மிடம் உத்தரவு பெற்றவர்க்கே அப்புனிதநீர்ப்பலனை 
வழங்குகின்றன தக்ககன் தனக்குப் புகழ் மிகுந்துயாவேண்டி , 
நாகேசப்பெருமான் திருமுன் சென்று சண்பகத்தைக் கண் 
னுற்று , அதற்கு நாறரிசையிலும் ஒன்பது மணிகளாலும் 
உயர்ந்த 

மேடையிட்டுக் கோடிகதிரவர் ஒளிவீசினாற்போல 
ஒளிர ஒன்பது மணிகளாலும் விளக்கிட்டுப் பாயசம் முதலிய 
அமுதிட்டு , நல்ல வில்வங்களாலும் , மணியிழைக்க வில்வங்க 

களா 
லும் , மணியாலான முழுவரிசிகளாலும் , வழிபட்டு அம்மரத்தைக் 
கட்டித் தழுவி வலமும் வணக்கமுஞ் செய்து , 


அடி முதன் முடிவு காறு மருளுரு வாகி யெங்குங் 
கடிமணம் பரப்பிக் காணார் தமக்குறுங் கவலை நீக்கிப் 
படிமுத லெவர்க்கும் வேண்டும் பயனெலாம் பயந்தே யிப்பார்க் 
குடி முதலாகி யோங்கும் குளிர்ந்தசண் பகமே போற்றி . 


கண்ணுத லுருவ மாகிக் கன்மக டவத்த ழற் கோ 
ரெண்ணிய நிழலாய் நின்றே யெண் ணுவ நிலத்தோர் யார்க்கு 
நண்ணுற வளித்தே நாயேன் நவிலறு பவவெ யிற்கோர் 
தண்ணிய நிழலு மான சண்பக முதலே போற்றி . 

என்று துதித்தனன் 
பின்னர் , சான்றுபிள்ளையாரிடமும் , நந்திப் பெருமானிட 
மும் , வணங்கி , விடைபெற் . , சண்பகநாதரைப் பால் , தேன் , 
பலா முதலியாழம் , புனித நீர் , ஆன இவைகளாலாட்டி , நல்லுடை , 
பொற்பூனூல் , சந்தனம் , மணியாற் செய்த முழுவரிசி சாத்தி , 
திருக்கண் மணி , மாணிக்கவில்வம் , முதலியவற்றாலான மாலை 
பல அணிந்து , பதினாயிரம் மணிவிளக்கிட்டுத் தோரணம் . 


29 - வது தக்ககன் அரசியல்பெற்ற படலம் . 37 
குடைய 

யன கொண்டு அணி செய்து , 
திருவமுது , பலசிற்றுண்டி வைத்து , நிவேதித்து , மறையொலி 
வழங்க வழிபட்டு , 


பழித்தொண்டு செய்யு மென்னைப் பரிந்தருளுருவாய் வந்து 
வழிக்தொண்டு கொண்ட வள்ளால் வானவர்க் கரிய தேவே 
யிழிக்கவென் பணிக ளேன்றே யென்குல வரசா யென் 
மொழித்திடா தெமமையெல்லா முன கருள்புகுத்திக்காப்பாய் : 

என்று தோத்திரஞ் செய்து வணங்கினன் 
இவ்வாறே அம்மையார் இருவரையும் மங்கைபாகத்தலை 
வரையும் வழிபட்டு வணங்கினன் . 

வணங்கினன் . இவ்வகையாகவே ஆண்டு 
மூன்றும் கடந்திட அப்பெருமான் அருளால் 
பெற்றின்புற்றான் . 


அரசியல் 


இதனைக் கேட்பவர் , சொல்வோர் , எல்லாத் துன்பமும் 
அற்று , அரசியல் பெற்று வாழ்வார்களென்பது , 


திருச்சிற்றம் பலம் . 
29 வது தக்ககன் வழிபட்டாசியல் பெற்ற படலம் . 

முற்றி நறு . 


30 - வது தக்ககன் திருப்பணி இயற்றிய படலம் . 


அரும்பன்ன கனமுலையாய் ! மேற்கூறப்பட்ட தக்ககனான 
ரம் அன்பரிற்சிறந்தோன் சண்பகநாதனை வழிபட்டுத்திருப்பணி 
யியற்றிய வரலாற்றை உனக்கு உரைப்பேன் , கேட்பாயாக 
வென்று சிவபிரான் உரைப்பாராயினர் . 


தக்ககன் தன் பாம்பரசர் குழாங்களுடன் நாகேசப்பெரு 
மானுக்கு நிரு திமூலையில் அப்பெருமான் அருளால் ஓர் புற்றில் 
ஒன்றியிருந்து , புன்னைவனநாதனார் அருளிப்பாட்டைத்தலைபோற் 
கொண்டு சண்பகப்பெருமானை நாள்நாளும் வழிபடுபவராய் 
அப்பெருமானுக்கு நான்கு சித்திரவிமானங்கள் , நான்கு கோட 


33 


திருகாடேச்சரப்புராணம் .. 


சல்கள் , எழுமதிற்சுற்றுக்கள் , பல மண்டபங்கள் , பள்ளியதை , 
பாகசாக , திருக்குளப்படிக்கட்டு , தன் புற்றுக்குக் கிழக்கில் 
ஆயிரக்கால் மண்டபங்கர் , கொடித்தூணம் முகலியவற்றோடு , 
காகேசுரர் அம்மையார்களுக்குக் திருக்கோயில்கள் முற்றும் 
ஒன்பது மணிகளால் ஒழுங்குபெர இழைத்துக்கிணறு , பச்சிலைத் 
தோட்டம், பூ , வில்வம் , துளசி முதலியவற்றின் கோட்டம் ,, 
குடை முகலிய எடுபிடிகள் , ஊர்திகள் ; கலங்கள் , இன்னும் 
வேண்டும் திருப்பணிகளெல்லாம் செம்மை பெறச் செய்தனன் . 
வசந்தத்திருநாளின் பொருட்டுக் கற்பகமரங்களாலும் , மறை , 
ஆகமமுகலியவற்றாலும் விளங்காநின்ற ஆடையணிகளால் அணி 
செய்யப்பட்ட நவமணிக்கேர்கள் ஐந்து , நய முறச் செய்கனன் . 
பின்னர் , தண்ணுமை , தக்கை , தடாரி முதலிய வாச்சியப்பொது 
வும் வகையுறச் செய்விக்கனன் அதன்பின்னர் , நாள் வழிபாடு , 
பக்கவழிபாடு , திங்கள் வழிபாடு , ஆண்டு வழிபாடு முதலிய நித் 
தியநைமித் திகங்கள் , நிகழ்வுறச்செய்து , பகினாயிரம் பசுக்களைப் 
பால் பொழிந்திட வாங்கி , அகற்குக் கோயிலிட்டு எம்பெருமா 
னுக்கு இரவுபகல் பாலாட்டி மகிழ்ந்தனன் . சித்திரைத் திருநாள் 
கொடியேற்றி எல்லாவகைச் சிறப்புடனே மாணிக்க அபிடேகம் 
முகலி பன செய்து முறையே எவ்வகை ஊர்தியிலும் எழுந்தரு 
ளப்பண்ணித் தேவர், கந்தருவர் முதலியவர்களோடு செவ்வனே 

ட்டு நாட்டிருவிழாக்களும் இன்புற நடத்தி . ஒன்பதா நாள் தேர்த் 
திருவிழாவைச்செய்து , பத்காநாள் சித்திரை பௌர்ணமியில் 
புனிதரோட்டம் பொற்புறச்செய்து அன்று தயிரமுது , சர்க்கரை 

முது , வடை முதலியனவெல்லாம் வகையுற நிவேதனஞ்செய்து 
குழலொலி , யாழொலி , கூத்தொலி , ஏத்தொலி முதலிய எவ்வ 
கைபொலியும் ஈவமணி மண்டபத்தில் நலமுற இயம்பச்செய் 


தனன் . 


இன்னும் மார்கழித்திங்கள், சுக்கிலபக்கம் ஆறாதாள் நாகே 
சப்பெருமானுக்குப் பலவகைக்கனிகள் , பல திருவமுதுகள் , பல 
ளக்குநிரைகளுடன் நீராட்டி வழிபட்டனன் . 


பின்னர்ப் புழுகுக்காப்புத்திருநாள் , சந்தனத்திருநாள் , கண் 
ணாடித்திருநாள் , மங்கைபாகத்தலைவருக்கு ஆறுகாலமும் வழி 
பாடு , முதலிய எல்லாம் முறைப்படி செய்தனன் . கார்த்திகைத் 


30 - வது தக்கசன் திருப்பணி பியற்றிய படலம் . 39 
திருவிழா விதிப்படிச் சிறப்புறவியற்றி இன்னும் பணிகளெல் 
லாம் பண்புறச் செய்து கொண்டு பரமேச்சுரனுக்கு நிருதியி 
லுள்ள புற்றில் , இன்னும் அத்தக்ககனான பாம்பரசன் , தனது சுற் 
றங்களான பாம்பரசர் குழாங்கள் சூழத் தனது ஒரு ( அம்சம் ) 
கூறு அளவாகத் தங்கியிருத்தலை அறிவுடையவர்களால் அறியப் 
படுகின்றான் அவனை மார்கழித் திங்கள் சுக்கிலம் 

க்கிலபக்கம் 

ஆறு 
நாளில் , சூலநீர் மூழ்கித் தோய்த்து ,உலராத உடையை அணிந் 
வாய்பேசாமல் புற்றிற் சென்று , 


மணியூர்கியுள்ளாயே வான் சிவனா 

ரருணிலைய மகிழுஞ்சேடா 
மணியாசே யெந்நாளுஞ் சண்பக நன் 

னகர்வாழ்வோய் மைந்தி னாகா 
மணிமாலை யுடையாய்பால் விடையவனல் 

வழிபாடு வளர்க்க வந்தாய் 
மணியீவாய் பெருஞ்செல்வா வனந்தசிவன் 
பாலன் பே வாய்ந்தாய் போற்றி , 


என்றும் சேடன் , அனந்தன் , நாகன் , சிவன் பாலன்பன் , 
சிவபூசை செய்வோன் , பணிவாகனன் , மணிநாதன் , சண்பகநகர் 
வாழ்வோன் ,சிவனருணிலையன் , பெருஞ்செல்வன் மணியாலையன் , 
மணியீவோன் என்னும் பன்னிரண்டு திருநாமங்களையும் பன்னி 
ரண்டு முறை சொல்லி , உப்பில்லாத பலவகை அமுதுடன் , 

பொரி 
யைப் பாலிற் சர்க்கரை கலந்து , ஊறவைத்து மோதகம் பலநறுங் 
கனிகள் நலமுறக்கொண்டு செயபட்டுஉடீஇச் செம்பூச்சூடி , 
பூனூல் பூணுவித்துச் சந்தனக்காப்புச்சாத்தி . சொ முழுவரிசி 
யால் சிறப்புறவணிந்து , பாலிட்டு , முறையாக வழிபட்டவர்கள் 
எண்ணியவெல்லாம் பெற்று இன்புறுவார்கள் . பின்னர் நாகேச் 
சாப்பெருமான் திருக் கோயில்களையும் புராண விதிப்படி வழி 
படல் வேண்டும் . அவ்வாறு வழிபடற்குச் சிறந்த நாட்களையும் 
கூறுவன் , 


கார்த்திகைஞாயிறுகளில் , புற்றிற்கு எட்டுத்திக்கிலும் எட்டு 
செய்த் தீபங்கள இடுவோர் , எண்ணிய செல்வமும் , புதல்வர்களை 
யும் பெறுவார் . ஆவணித்திங்கள் வெள்ளிக்கிழமை கான்கிலும் 


20 


திருநாகேச்சுரப்புராணம் . 


வழிபாடு செய்வோர் , எவ்வித மலட்டுத் தன்மையும் அறவே நீங் 
கப்பெறுகின்றார்கள் . ஆகலால் புதல்வரை வேண்டி அம்மதியில் 
நான்கு கிழமையும் புற்றினைப் பூசிப்போர் , நாலாவது கிழமை 
யில் சான்றுகணபதியை நினைந்து . நாகேச்சுரப்பெருமான் , மலை 
மகள் மலைமுலையாள் , மங்கைபாகத்தலைவர் , முதலியவர்களைவழி 
பட்ட பின்னர் , மேற்கூறப்பட்ட முறைப்படித்தக்ககனைப்புற்றில் 
பூசித்து மௌனம் நீங்கி ஆங்கே பதினாறு மங்கலமாதர்களுக்குப் 
பழம் , தாம்பூலம் , ஆடை , அணிகள் அம்முறையேதந்து , அவர் 
களாடவர்களுக்கும் அமுதிட்டு, முகமன் அளிக்கக்கடவர் . அவர் 
கள் எவ்வகை மலடும் அற்றுப் புதல்வனைப்பெற்று வாழ்வார்கள் . 
அப்படிப் பூசிக்கினறவர் தாமும் அந்த அந்தக் கிழமையில் உப் 
பின்றியுண்டு பூமியிலுறங்கி நோன்புறுவர் . வறுமையோர் வழி 
பட்டால் , செல்வராவர் 

கன்னி வழிபட்டால் , நல்ல தலைவனைப் 
பெறுவள் . அரசர்களானால் , பகையை வென்று அரசியல் பெறு 
வர் . நோயாளியானால் , நோய் நீங்கி இன்புறுவார். 


இதனால் புற்றினை வழிபடுவோர் , தக்ககனருளால் எண் 
ணியவெல்லாம் பெற்றின் புற்று இறுதியில் , கைலையைப் பெற்று 
வாழ்வாரென்பது , 


திருச்சிற்றம்பலம் . 
30 வது தக்ககன் திருப்பணியியற்றிய படலம் முற்றிற்று . 


31 - வது வெங்கதிர் வெகுளியுற்ற படலம் . 


திருச்சிற்றம் பலம் . 


வடிவழகியாகிய மலைமாதே ! இனி இந்நாகேச்சுரமும் , 
நாகேச்சுரருஞ், சூல தீரும் , இப் பேர்களேயன்றி இன்னும் வேறு 
பேர்களும் உற்ற வரலாற்றை உனக்குச் சொல்லுவனென்று 
சிவனார் அருளுவாராயினார் .. 


இத்தலத்தைச்சூரியேச்சுரமெனவும் அதில் , எழுந்தருளிய 
சிவபெருமானைச் சூரியேச்சுரசெனவும் , சூலத்திருக்குளத்தை 


31 - வது வெங்கதிர் வெகுளியுற்ற படலம் . 


40 


சூரியத்திருக்குளமெனவும் , பெரியார் கூறுவர் . அதற்குக் கார 
ணம் வருமாறு : 

ஒருநாள் தேவதச்சனென்னும் விசுவகர்மாவின் புதல் வியும் 
காதள வோடிய கண்ணாளும் , கட்டழகியும் , சுப்ரபையெனவும் , 
சுவர்ச்சலையெனவும் , கூறப்படுவாளுமாகிய நல்லொளியையென் 
பாளை , அவள் தந்தையானவன் மன நிறைவுடன் வெங்கதிர்ச் 
செல்வனான சூரியனுக்கு மணஞ்செய்து கொடுத்தனன் . அக் 
கதிரவன் அம்மணமகளோடு மேருமலையில் பூஞ்சோலையில் அவ 
ளோடு புணர்ந்து விளையாடினன் . அதில் அளவில் காலங்க 
ளாயின் . 


அதுபோது மயன் என்பான் தன் புதல்வி சாயையென்னும் 
நிழலிபென்பாளை அக்க திரவனுக்கு ஈந்தனன் . வெங்கதிர்க்கடவு 
ளென்பான் இருவரையும் மணந்து இல்லிடமுற்று வாழ்ந்தனன் . 
அதுசமயும் அறிவுவடிவான துருவாசர் அவன்பாற்சென்றனர் . 
அப்போது கதிரவன் அம்முனிவர்பெருமானைக் கண்டு வணங்கி , 
முகமன் கூறி விருந்தளித்தனன் . அகற்கு அவர் அளவிலா 
மகிழ்ச்சியடைந்து , ஐந்து செம்மணிகளைப் பரிசிலாக அளித்துச் 
செங்கதிர்ச்செல்வா ! என்னால் ஈந்திடப்பட்ட இவ்வைந்து மணி 
களுள் ஒன்று பகைபை வெல்வது ; ஒன்று நினைத்த பொன்முத 
லிய பொருள்களை அளிப்பது ; ஒன்று என்றும் அழியா இள 
மையை ஈவது ; ஒன்று மனத்திற் கிசைந்த ஆடை முதலியபோகப் 
பொருள்களை அளிப்பது ; ஒன்று ஆயுள் , புகழ் , ஒளி , புதல்வர்ப் 
பேறு இவற்றைத் தருவது . இத்தகைய ஐந்து மணிகளும் 
பேரொளி யுடையோய் ! பெரு நன்மையளிக்கும் . இவற்றைளவர் 
களுக்கும் ஈந்திடேல் ; இவற்றின் வரலாறும் சிறிது இசைப்பேன் . 

திருதராட்டிரனென்னும் பாம்பரசன் , ஆதிசேடனுக்கு 
அன்புள்ள மருமகனாவான் . அவன் , காளிகை என்னும் மாதி 
னுக்கு மகிழ்நன் ; அப்பெண்ணை மணம் புரிகின்ற காலத்தில் 
ஆதிசேடனாரால் இம்மணிகள் ஐந்தும் பெண்சாணிக்கையாக 
அளிக்கப்பட்டன. அம்மணிகள் ஆகிசேடனார்க்குத் திருமாலால் 
அளிக்கப்பட்டன . அத்திருமாலுக்கு அவரிக்கிடயாய் நின்றபாற் 
கடலால் தரப்பெற்றன . இவ்வாறு வர்ப்பட்ட இம்மணிகளை 


42 


திருநாகேச்சுரப்புராணம் 


sa 


எனது அன்புள்ள மாணாக்கனும் , என் கட்டளைப்படியே நடப்பு 
வனும் , என்பால் சிவனுண்மைபைச் செவ்வனே பன்னிரண் 
டாண்டு பயின்று வந்தவனுமான திருதராட்டிரனென்பான் எனக் 
குப் பரிசிலாக அளித்தனன் . அவற்றை , என்பால் அதிக அன்பு 
வாய்ந்தவனும் மாணாக்கனுமான நினக்கே ஈந்தனன் . கிழமைத் 
தலைவனான நீ இத்தகைய அருமைவாய்ந்த ஐ 5 3 மணிகளையும் 
யாரிடமும் அளித்திடேல் ; என்று கூறி , அம்முனிவர் தமது 
ஆச்சிரமம் அடுத்தனர் . கதிரவனும் அம்மணிகளை அருமையாக 
அன்புடன் வைத்துப் பாதுகாத்து வந்தனன் . அம்மணிகளை நல் 
லொளியையென்பாள் கண்டு , கதிரவனை நோக்கி , என் கொழுந் 
மணியே ! நும்பாலுள்ள மணிகளை எனக்களித்தல் வேண்டு 
மென்று மிக வணக்கத்துடன் கேட்டனள் . 


அதுபோது கதிரவன் பகைவாகளை வெல்லும் மணியை 
வைத்துக்கொண்டு மற்றய நான்கு மணி களையும் அவன்பால் 
அளித்தனன் . அவன் அவற்றை மாலை செய்து கழுத்தில் மலைக் 


தனள் 


ஒரு நாள் அம்மாலையை நிழலிபென்பாள் கண்டு , நல்லொளி 
யென்பாளை நோக்கி மாதரசி ! இம்மணிகள் நின் தாய் தந்தை 
தந்ததா ? அன்றி அம்மான் ஆசிரியன் சுற்றத்தார் இவர்களுள் 
யார் தந்தது ? எனக்குக் கூறல் வேண்டுமென்று கேட்டிடவே , 
விசுவகர்மாவின் மகளான நல்லொளியென்பாள் , எனக்குத் தாய் 
தந்தை மாமன் உறவினர் குரு இவருள் ஒருவருங் கொடுத்த 
தன்று . இது என்னைக் கொண்டவனால் கொடுக்கப்பட்டதென்ற 
னள் , அன்றியும் குலமகளுக்குக் கொழுநனே கடவுள் ; அவனே 
அம்மாதினுக்குப் பாதுகாப்பில் தாய் தந்தை போலவும் , அறிவு 
கொளுத்துவதில் ஆசிரியன் போலவும் ,உடை நல்லணிகள் ஈவதில் 
அம்மான் போலவும் , அன்னமிடுவதில் உறவினர் போலவும் ஆவ 
னென்க , இன்னும் இவர்களையன்றி எத்தனையோ மடங்கு 

காண்டவன் மேலாவனென்பதுண்மை . ஆதலால் எம்மாதர் 
களும் , கொழுநருக்கு இணையாவார் மூவுலகத்தும் கிடைக்கப் 
பெறாரென்க, இதனால் தமக்கிசைந்த காதலியும் வாழ்க்கைத் 
துணையுமான எனக்கு இம்மணிகளை என் கொழுரரே ஈந்தன 
சென்று அவ்விசுவகருமாவின் மகள் நல்லொளியை கூறினாள் 


31 - வது வெங்கதிர் வெகுளியுற்ற படலம் . 


43 


அவன் 


அது கேட்ட மயன்மகளான நிழலியென்பாள் நெருப்பைப் போல் 
அழன்று , கதிரவன் பாற்சென்று, கொமதியுடையாய் ! யான் முற் 
பிறவியில் என்ன தீங்கிழைத்தேனோ இப்பிறப்பில் நின்னைக் 
கொழுநனாகக் கொண்டனன் . கணவனன்றி இப்பதினாலுலகும் 
எனக்கினியானில்லையென்று காதல் கொண்டு வழிபாடியறறிவரு 
கின்ற என்னைப் பானறாராருள் , மலைமகளே தன மணமகன் உட 
விற் பாதிகொண்டனள் . அலைம க 3 கொழுநன் மார்பதம் 
கொண்டனள் . 

கலைமகளோ தன் கொண்கனது முகம் இடங் 
காண்டனள் . இன்னும் அமாரில் வியாழன் மனையும் , 
நோக்க கொண்டனள் 

முனிவர்களில் 

சிட்டர்மனையாளோ 
அவ்வாறாயினன் கெடுமதிகொண்ட * இதையறிந் திலை போலும் ! 
என் கநா தடிம நின் குணமறிந திலர் ; எனென்றால் நற்குடிப் 
பிறந்தவர் , தம் மில்லாளையிகழ்ந் திடார் . அப்படியி நழ்வரேல் 
அவர்கள் தோற்றம் நன்குணரப்படுமன்றோ ? இதெயறியாமல் 
என் தநதையார் நின்பால் என்னை ஈந்கது யான செய்த தீவினை 
பென்றே சிந்திக்க வேண்டும் . அன்றியும் உலகில் ஒரு மாதினைக் 
கொண்டவனே குற்றங்கள் கூறுவனேல் , அவன் அவளுக்குப் 
பகைவனே யாவன் . மணைபாள் அழகுடையாளாயினும் , அஃதில் 
லாதவளாயினும் , மகிழ்நன் மகிழ்ந்து அன்புடையனாதல் வேண் 
டும் இனி ஆடவர்களுக்கு மனைவியர் பலர்களானால் அவர்களில் 
முதல் மூவரை முதல்வர், இடையர் , கடையரெனவும் ஏனையோர் 
களை அவரிற் கடை பூர்களெனவும் , இழி குல ஆடவர்களன் றோ 
இயம்புவர் ; உயர் குலத்தோர் அஙனமுரையார் 

ஒரு தலைவ 
னுக்கு மூத்தாள் இனையாளெனலும் இருவகையாக மனைவியர் 
வாய்த்தலுமுண்டு . அவர்களிருவரையுங் கொண்டவனே இரண்டு 
கண் போல் கொண்டாடல் வேண்டும் . இன்னும் உலகவழக்கமா 
வது உண்டி , உடை , அணிகள் , படுக்கை , மற்றைய சிறப்புகள் 
முதலிய எல்லாவற்றாலும் , இளையாளே கொண்டாடப்படுவாள் . 
முத்தாளோ வீட்டுத் தொண்டு , கடவுட்டொண்டு , இவற்றிலே 

டும் கொண்டாடப்படுவாள் . இவ்வழக்கினுக்கு வேறுபாடாக 
என்னைவிட்டு எனக்கு மூத்தாளையே இனியளாகக் கொண்டனை . 
ஏது , கருதி முனிவரால் ஈபப்பட்ட மணிகளை எனக்கீயாது என் 
மூத்தாளுக்கீந்தனை ? அவள் என்னினும் நல்லியல்வாய்ந்தனளோ? 
அன்றி உன்பால் இன்மொழியியம்புமியல்புடையாளோ ? நின் 


44 


திருநாசேச்சுரப்புசாணம் . 


பால் காதலுள்ள காதலியாவளோ ? எவ்வாறு கொண்டீந்தனை ? 
என்று வெகுண்டு வன்மொழியாடக்கேட்ட கதிரவன் , கண் 
சிவந்து , உடல் வியர்த்து , வெகுண்டு நின்றனனென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 
31 - வது வெங்கதிர் வெகுளியுற்ற படலம் முற்றிற்று . 


32- வது கதிரவன்பால் மயன் வெகுளியுற்ற படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


உலகன்னாய் ! கதிரவன்பால் மயன் வெகுண்டு செய்த 
செயலை நு கணுக்கரிய நுண்ணுணர் வினயான சிவபிரான் உனக் 
குரைப்பேன் என்று கூறுவாராயினர் 


வெகுண்டு கதிரோன் , இல்லாளானசாயையென்னும் நிழலி 
யென்பாளை நோக்கி மூடீ ! என்ன சொன்னாய் ? என்னிலும் 
எவ்வகையான ஆற்றலுடையாய் ? என் இல்லை விட்டு இன்றே 
இன்னே ஒழிக ; என்முன் நில்லற்க ; நின் காற்றும் இவண் வீசு 
தல் கூடாது ; என் இல்லம் புகுவையேல் இடைவிடாது உன்னை 
எறிவேன் . 


தந்தை தா யறிவ னோடு தகுதியோ டென் பிறந்தோர் 
வந்ததன் கணவன் மாமன் வாய்க்கமு தளிப்போர் தம்மைச் 
சிந்தையின் வருந்தச் சொல்லிற் சிதறுண்ண வெறிவா செல்ல 
மெந்தநல்லின்பு மின்றி யெரிநர கடைவரம்மா . 


தந்தை தாய் முதலியோரை வன் சொல்லாலெறிவோர் இம் 
மையில் எவ்வகையின்பமுமின்றி நாகமுற்றுப் பின்னர் நாய்ட் 
பிறப்படைவர் . ஆதலால் நீ நில்லற்க . நினக்கு உண்டி , உடை 
முதலியனவும் இனி வழங்கேன் . நின் மானமும் காத்திடேன் 
என்று துரத்தினான் . அங்கனம் தந்தை வீடு தூத்தவே அந் 
கிழலியென்னும் சாயை சடுதியிற் சென்று தந்தை மயன்பால் 
அணுகிக் கண்ணீர் ததும்பக் கவலையுற்று அவன் காவில் விழுக் 


32 - வது கதிரவன்பால் மயன் வெகுளியுற்ற படலம் 


45 


தாள் . அதுகண்ட மயன் மனத்தில் வெகுளியுற்று அதை ஒரு 
வாறு அடக்கிக்கொண்டு ஆராய்வானாபினன் 


அறிவனே வெகுளி யுற்று லதைப்பொறுப் பவனே கேட்போன் 
மறுவிலா மனைபொ றுப்பாள் மகிழ்கனார் வெகுளி யுற்றாம் 
கறுவுற வத்தன்றன்னை பவன் மகன் பொறுப்பான் மூத்தோ 
னுறுசினம் பொறுத்த லாகு முயர் தம்பி கடனா மென்பர் . 


தந்தை , குரு , தமயன் , கணவன் வெகுளியுற்றல் முறையே 
புதல்வன் , மாணாக்கன் , தம்பி மனையாள் இவர்கள் பொறுக்கக் 
கடவர்கள் . அன்றியும் , 

தந்தைநல லறிவன் கேள்வன் தயையு , மூத்தோன்பாரும் 
முந்துற் வெகுளி யுற்றால் முனனுறுமகன்றான் கேட் போன் 
எந்தநல் விளைஞன் நல்லாட் கிசையுறப் பரிந்து நிற்க 
வந்தவ ரெவரும் வாரா மற முடை யவம் 

வரே யென்பர் . 


இவர்களொருவருக்கொருவர் கலகமிட்ட காலத்தில் பரிந்து 
கேட்போரெல்லாரும் பாவிகளே பாவாராதலால் நாம் கதிரவனை 
மிகவும் பொறுக்கும்படிக் கனிவுறக் கேட்டுக்கொள்ளுவதே 
முறைமையாகுமென முன்னி அவன்பாலடைந்தனன் . அங்ஙன 
மெண்ணி அடைந்த மயனை நோக்கியும் , தன் மனையாள் மீதிருந்த 
வருத்தத்தினால் வருகவென்று நல்வரவு கூறுதும் , முகமனின்றி 
யும் , ஆங்கிடங்கொடாமலுமிருந்தனன் . அது நோக்கிய மயன் 
தன்பெண்ணைக் கருகி இவண் உண்டாகிய தன் வெகுளியையும் 
ஒழித்து உரைப்பானாயினான் . கதிரரசே ! நின்னால் என் மகள் 
நிந்தித்து அடிக்கப்பட்டாள் . அன்றியும் உலகில் மனைவியை 
அடிப்பது இழித்துக்கூறத்தக்கதென்பர் . பலராலிகழப்படுபவ 
லும் , மாதர்களை வைத்துப் பாதுகாக்க வலியில்லா தவனும் , 
நோயாள்னும் , ஆகிய இம்மூவரும் அடியவளாகவாய்ந்த மனை 
யாளை அடித்தொதுக்குவானாவான் . நீயோ , இங்ஙனமின்றி நற் 
குடிப்பிறந்தோன் . அழகும் குணமும் அடையப்பெற்றவன் : 
தேவர் , கந்தருவர்கள் , முதலியோர்களுக்கு மிகுந்த விருப்பத் 
தைச் செய்பவன் . இவ்வாறு எல்லாச் செயல்களிலும் இசை 
யுடையனாகிய நீயோ பதினாயிரம் மனைவியர் பெற்றாலும் , அவர் 


46 


திருநாகேச்சுரப்புராணம் . 


களைப்பாதுகாக்குந் திறலுடையவன் . ன்னும் இஃது நலம் , 
இஃது தீதென்று அறியும் இபல்புடையவன் . .அங்கனமாகியும் 
அறியாதவன் போல் இருக்கிறாய் , எவன் ஒருவன் தன்னால் வழி 
படத்தக்கவனிட்த்தில் வெகுளிபை வைப்பவனோ அவன் எவ்வ 
கையாலும் அழிவது திண்ணம் . அம்முறையில் யான் உன்னால் 
வழிபடத்தக்கவனாபி னேன் . உன்னுடைா அகத்தை நோக்கி 
அடைந்தால் என்னை அவமதிப்பது அழகோ ? எவன் தன தில்லி 
டம் வந்த குரு , மாமன் முதலியோர்களை அவமதிக்கின்றானோ 
அவன் கற்பகோடி காலம் புண்ணியத்தைக் கைவிடுவனாவான் . 
என்பால் 

வெகுளாது உன் மனைவியின்பால் வந்த 
வெகுளியை அறவே யொழித்து , உன்னிடத்தில் இருந்த மணி 
களில் இரண்டை மூக்காளுக்கும் , இரண்டை இாைபாளுக்கும் 
கொடுத்திடுக . இரவே புகழம் அறமும் ஆகும் . மூத்தாளோ 
கடவுட்காரியம் இபற்றம் கே உரியாள் . அன்றியும் நின்னை வ 

N 
படத்தக்கவளே . இளைபாள் எல்லாவற்றிற்கும் உரியள் இல்லை பா 
யிலும் இருவரையும் சமனிலை பாகவாயினும் கொண்டுஇன்புறுக ; 
இல்லை யேல் , என்பாலடக்கப்பட்ட சீற்றமும் எ.மு மேல் என்னா 
குமோ ? யானறியேன் என்றான் . 


ஆதலால் 


அது கேட்ட கதிரவன் கடுமையாக , இங்கு தில்லாதீர், இதை 
விட்டகலுமென்றனன் , அதற்கு மயன் பொறும் ! பொறும் ! என் 
றனன் . மூத்தாளும் முறுவல் பூக்தனள் . அதுகண்ட மபன் 
பெரிதும் வெகுண்டு பற்கடித்துச் சிறிது காலம் வறிதேயிருந்து , 
ஆராய்ந்து தெளிந்து , இனி இவனால் என்னாகும் ? குரு தந்தை 
தமையன் கணவன் ஆகிய இவர்கள் எல்லை மீறினாலும் ஒறுத் திடத் 
தக்கவராவார் . இன்னுஞ் சிறிதுகாலம் அடக்கஞ்செய்து பார்ப் 
போமென்று; 5 திசவா ! என்னையிழிப்பதும் , எடுப்பதும் பின்னால் 
ஆகுக . நான் உன்னைப் பன்முறை வேண்டிக் கேட்டுக் கொண் 
டும் , அதைப் பொருட்படுத்தாமல் இருப்பதால் , உன்னை . இப் 
போதே ஒறுத்திடுகிறேன் என்று துணிந்து , சாணைச்சக்கரத்தில் 
• அக்கதிரவனைத் தன் வலியால் புகுத்தி , அவன்கையை அறுத் 
தனன் . அருகிலிருந்த மூத்தாள் . அவன் காலில் அடைக்கலம் 
புகுந்து தச்சர் தலைவா! நீயோ என் தந்தைக்குத் தம்பியாவாய் ! 
உன் தமையன் பெண்ணான நான் , உன் மகளாவேன் . என்பால் 


32 - வது கதிரவன் பால் மயன் வெகுளியுற்ற படலம் . 


47 


இரக்கம் வைத்து என் தலைவனை விடுத்து எனக்கு மங்கலத்தை 
மகிழ்ந்தளித்தல் வேண்டும் . 


அணங்கினுக் கணங்கு செய்யு 

மழ குடை வடிவளேனும் 
குணங்களுக் கெல்லாம வாய்த்த 

கொள் கலமெனினுங் கொண்டோ 
னெணங்களுக்கிசைந்த வாழ்க்கை 

யெத்தனை யுடையளேலுங் 
கணங்குழைக் சைங்க கோவன் 

ழிந்திடிற் பிறவி யெனனாம் . 


மாதர்களுக்கு மணவாளனில்லை பேல் அவர்களிருந்துமென் ? 
இது உன் மகளாகிய இளைபாளுக்கும் ஒக்கும் . 

எங்களிருவருக் 
கும் இசைந்த கேள்வனில்லை பேல் , எத்கனையழகும் , அணிகல 
மும் , புத்திரர்களும் , செல்வங்களும் இருந்தும் என்பயன் ? 
அது உமக்கே துக்கத்தை விளக்குமன் !எங்களிருவருக்கும் 
மங்கலத்தை ஈவதி உமக்குப் புகழும் புண்ணியமுமாமென்று நல் 
லொளியை நவின்ற நன்மொழியைக் கேட்டு , மயன் , தான் 
கொண்ட வெகுளிக்கு வெட்கமுற்று நின்றனன் . அதுசமயத் 
தில் நிழலியென்பாளும் அது உண்மையே . தந்தாய் ! யானோ 
வெகுண்டு அடி பட்டு கொத்து வந்து மொழிந்தேன் . என் 
கொண்டவன் நல்லனாபினுந் தீயனாயினும் ஆகுக . குலமகளுக் 
குக்கொழுநனே கடவுள் , ஆகையால் என் கேள்வனை இன்னே 
விட்டொழிக என்றனள் . இவற்றையெல்லாங் கேட்டு மயனென் 
பான் எப்படியாயிலும் , இருவரும் இன்புற்றிருக்க என்று கதிர் 
வனைச் சாணைச்சக்கரத்தினின்றும் விடுத்துத் தன் . இருப்பிடம் 
போய் இருந்தனன் . கதிரவனும் கைகளற்றுப் போனான் . 


சொல்லுவோர் எந்நலமும் 


இக்கதையைக் கேட்பவர் 
பெற்றின் புறுவரென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 
32 - வது கதிரவன்பால் மயன் வெகுளியுற்ற படலம் முற்றிற்று 


48 


திருநாகேச்சுரப்புராணம். 


33 வது 


கதிரவன் வழிபட்டுக் கைவளரப்பெற்ற படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


வண்டுவார் குழலாய் ! கதிரவன் கையூறு - நீங்கிய வர 
லாற்றை உனக்குச் சொல்லுவன் . அதைக் கேட்பாயாக என்று 
சொற்பதங்கடந்ததொல்லோன் கூறுவான்றொடங்கி 
அருளினன் . 


1 


பின்னுங் கதிரவன் , மூத்தாள் இளையாள் என்னும் இரு 
மனை வியாருடன் மூவருமாய்த் தன் கையின் ஊறு ஒழித்திட 
ஆசாய்ந்து தமது குருவாகிய வியாழனார்பாற் , சென்றனர் . 
அவரை அஞ்சலித்து வலமும் வணக்கமுஞ் செய்து வந்த வா 
லாறு முற்றும் மொழிந்து அமாருக்கு அறிவுறுத்தும் அறிஞ 
ரானீர் ! முக்காலமும் உணர்ந்த முனிவர்மணியே ! அடியேன் 
கையூறு நீங்கிக் கவலையொழிவதெங்கனம் ? அதை அறிவுறுத் 
தல் வேண்டும் என்று அன்பும் அச்சமும் கொண்டு கதிரவன் 
விண்ணப்பஞ் செய்ய , அதைக் கேட்ட வியாழனார் விளம்புவ 
ராயினர் . 


வெங்கதிர்ச்செல்வா ! உனது கையின் ஊறு நீங்குமுயர்ந்த 
தொரு திருத்தலங்கூறுவன் : - பன்னிரண்டு கதிரவர்களுள் 
இடைப்பட்ட சூர்யனென்பான் முன்னொரு காலத்தில் கிரகத் 
தலைமையைப் பெறவேண்டிச் சௌனக முனிவரால் மொழியப் 
பட்டபடியே நினைத்த எல்லாப் பொருள்களையும் ஈவதும் , கை 
லைக்கு ஒப்பானதும் , சிவபெருமானுக்குச் சிறந்த தலமானதும் , 
பார்த்த போதே பலபாவங்களைப் பாற்றத்தக்கதுமான சண்பாக 
வனஞ்சென்று நந்திபெருமான் சான்றுபிள்ளையார் விடைபெற் 
றுச் சண்பகராதனையும் , மங்கைபாகத்தலைவனையும் , அம்மையார் 
இருவரையும் , கண்ணுற்று வணங்கிக் கண்ணாடித் திருவிழா 
இயற்றி , விதிப்படி மாவழிபாடு செய்து , ஞாயிற்றுக்கிழமை 
மூன்றிலும் தவறாமல் சூலத் திருக்குளத்தில் மூழ்கி அத்திங்களில் 
பிரமனால் செய்யப்பட்டுப் பின்னர் நின்றுபோன கார்த்திகைத் 


33 வது கதிரவன் வழிபட்டுக் கைவளாப்பெற்ற படலம் 49. 


திருவிழாவைச் செய்யத் தொடங்கினான் . அத்திருவிழாவிற்குக் 
கொடியேற்றிப் பெருஞ்சிறப்புறத் தேவர் , கந்தருவர்களோடு 
திருநாள் எட்டும் நடத்தி , ஒன்பதாம் நாள் தேர்த்திருவிழா 
திகழ்வுறச்செய்து பத்தாநாள் கடைஞாயிறில் சூலத்திருக்குளத் 
தில் புனித நீராட்டக் கொண்டாட்டத் திருவிழாவும் நிறைவுற 
நிகழ்த்தி , அத்திரத்தேவருடன் அதில் மூழ்கி , எம்பெருமானை 
இசையும் 

டன் துதித்தனன் . அப்பொழுது எம்பெருமானான சண 
பகநாதன் அக்கதிரவன் முன் தோன்றி ,இனிய காட்சி இன்புடன் 
அளித்து , நினது வழிபாட்டால் மனமகிழ்ந்தோம் . 

நினக்கு 
வேண்டுவதென்னை ? விளம்புவாயாக ; வழங்குவோமென் 
றனன் . இதுகேட்டு ஆதித்தன் அஞ்சலித்து வலஞ்செய்து 
வணங்கி அருள் நிலப்மே ! எனது வழிபாட்டில் மகிழ்ந் தீரென் 
பது உண்மையேயானால் இது முதல் இவ வுலகத்தில் இருசுடர் 
களும் இருக்கும் வரையும் என்னால் புதிப்பித்துக் கொண் 
டாடப்பட்ட இத்திருநாளும் , இத்திருக்குளமும் , இத்திருநகரும் , 
தேவரீர் திருசாமமும் என் பெயரால் மூன் றுலகமும் விளங்க 
வேண்டும் . இந்தக் கதிரவன் குளத்தில் கார்த்திகைத் திங்களில் 
என்னுடைய நாளில் மூழ்குகின்றவர்களுக்குப் பன்னிரண்டு , 
எட்டு , பிறப்பு ஆகிய இராசிகளில் யானிருந்த தீங்குகள் முற்றும் 
நீங்குதல் வேண்டும் . இன்னும் பெரும்பாவங்களை நீக்கி உம் 
முடைய சிவப்பெருந்திருவையும் உடனே செறித்தல் வேண்டும் 
பிற புனிதநீரில் மூழ்குவோர் என்பெயரால் விளங்கும் இத்திருக் 
குளத்தை நினைந்து மூழ்குவாராயின் , அவர்களுக்கும் அவ்வா 
றே அருள் புரிதல் வேண்டும் . என் விடைபெற்று இதில் மூழ்கு 
வோர் சேராத இடத்திற் சேர்ந்தாலும் உண்ணாத பொருளை 
உண்டாலும் செய்யத்தகாத செயலைச் செய்தாலும் அப்பாவங் 
களினின்றும் விடுபட்டுத் தாழ்மையடையாதவர்களாதல் வேண் 
டும் அதனோடு யான் கிரகத்தலைமையையும் பெற அருள் புரிதல் 
வேண்டுமென்று அஞ்சலித்து , வணங்கி , விண்ணப்பஞ்செய் 
தனன் . வேண்டுவோர் வேண்டுவதே ஈவானான சண்பகப் பெரு 
மான் அவன்பாற் கருணை நோக்களித்து , அவ்வாறே அருள்புரிந் 
தனன் . அதனால் சூலத்திருக்குளம் சூரியத் திருக்குளமெனவும் 


50 


திருநாகேச்சுரப்புராணம் . 


சண்பகப்பெருமான் சூரியேச்சுரனெனவுஞ் சண்பகநகர் 
சூரியேச்சு . மெனவும் வழங்கலாயின . ஆதலால் மார்த்தாண்டவ 
னெனும் மாண்புடைக் கதிரவ ! நீயும் அந்தக்கதிரவனால் வழி 
படப்பட்ட சூரியத்தலத்தை அடைந்து , அன்போடு கார்த்திகை 
ஞாயிறுகளில் , அக்கதிரவர் திருக்குளத்தில் காவலாளர்கள் 
விடைபெற்று , அந்தக் கார்த்திகைத் திருவிழா ஒன்பது நாட் 
களும் அன்புடன் “ உடல்வலம் புரிந்து கடை ஞாயிறில் 
அத்திரத்தேவர் மூழ்கும்பொழுது நீயும் மூழ்குவாய் . எவர்கள் 
அப்போது மூழ்குகின்றார்களோ அவாகள் குருடராயினும் , 
முடவராயினும் , நோயாளராயினும் , மாபெருநோய்வரத்தோற்ற 
முடையவராயினும் , அக்குற்றங்கள் அனைத்தும் நீங்கப்பெறு 
வார்கள் . ஆகையால் வேகமாகச் செல்லுக , அன்றியும் உன் 
அறப்பயனால் உயர்வான கார்த்திகைத் திங்களும் வருகின் 
றது . மாசித்திங்கள் முதல் ஐந்து திங்கள் வரை அந்நகரில் 
விண்ணகத் தேவரும் நண்ணவும் மாட்டா விழுப்பொருளான 
அப்பெருமானை வழிபடுக . 


அதனால் உனக்குப் பெரும் புகழுளதாகும் என்றுரைத் 
தனர் . அதுகேட்ட கதிரவன் இல்லறக்கிழத்தியார் இருவருடன் 
உலகில் எண்ணிலாப் பாவங்களனைத்தும் அறவேயொழிக்கும் 
அத்தலத்தை அடைந்து , சான்றுபிள்ளையார் அருளும் நந்திபெரு 
மான் விடையும் பெற்று , எண்ணுதற்கெட்டாஎழிலார் பெருமா 
னான சண்பகநாதனையும் மங்கைபாகத்தலைவரையும் வழிபட்டுக் 
கார்த்திகைத் திங்கள் முதல் மூன்று ஞாயிறுகளில் தன் கையூறு 
அகலவேண்டி அத்திருக்குளக் காவலாளர்களை வணங்கி விடை 
பெற்று மூழ்கலுற்றுக் கார்த்திகைத் திருவிழாவைக் கொடி 
யேற்றித் தொடங்கி ஒன்பதாம் நாள் தேர்த்திருவிழாச் சிறப்புக் 
கொண்டாடி , அவ்வொன்பது நாட்களும் " உடல்வலம் " புரிந்து 
பத்தாம் நாள் நீராட்டத் திருநாள் நிறைவுறச் செய்ய அத்திரத் 
தேவருடன் மூழ்கினான் . அப்போதே திருவும் மெய்ப்பொரு 
ரூம் செவ்வனே ஈந்தருளும் செஞ்சடைப்பிரானான சண்பகப் 
பெருமான் -தண்ணருளால் அக்கதிரவன் கைமுழுதும் வறு 
நீங்கிப் பொன் போல் ஒளிரக்கண்டு மகிழ்ந்தனன் . 


33 வது கதிரவன் வழிபட்டுக் கைவளாப்பெற்ற படலம் 51 


உம்பார சாயுயர்ந்த வுயரமுதே யொளிக் 

கொளியா யுயர்ந்ததேவே 
வம்பனேன் சிறுத்தொண்டுங் கைக்கொண்டு 

வழிகாட்டி வாழச்செய்தாய் 
இம்பரூனை யெய்தியவென் னகவளர்த்தென் 

னிசைவளர்த்தென் னிறையாய் நின்ற 
வெம்பெருமா னெளியவர்கட் கருள்புரியுஞ் 

சண்பகக்காட் டெந்தாய் போற்றி . 


என்று துதித்து வணங்கினன் . அதன் பின்னர் வியாழனார் 
அருள் மொழிப்படியே மாசித் திங்கள் முதல் ஐந்து திங்கள் 

ஆரசவனபுடன் ஆராவமுதான சண்பகப்பெருமானை 
வழிபாடாற்றி அப்பெருமான் பேரருள் கொண்டு , இருமனை விய 
ரோடு இருப்பிடமான மேருவை அடைந்து , இன்புற்று வாழ்க் 


வரை 


தனன் , 


இக்கதையைக் கேட்பவர் கேட்பிப்போர் 

கேட்பிப்போர் எல்லோரும் 
இறைவனருள் பெற்று இன்புறுவரென்பது , 


திருச்சிற்றம்பலம் . 
33 - வது கதிரவன் வழிபட்டுக் கைவளரப் பெற்ற படலம் 

முற்றிற்று . 


34 வது 


விசுவாமித்திரர் வசிட்டரைக் கொல்லச் சூட்சி 

செய்த படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


பிறைவாணு தலாய் ! வசிட்டர் தந்தைமலரோனவான் 
வாய்மொழி கேட்டு , மக்களைப் பிரிவுற்ற வருத்தத்தால் நாகேச் 
சுரப்பெருமானை வாழ்க்கைத்துணையொடு வழிபட்டுப் பேரரை 
அடைந்த வரலாற்றை உனக்கு உரைப்பேனென்று மந்திரமும் 
தந்திரமும் மருந்துமான பெருமான் உணர்த்துவாராயினர் . மத் 


த 


திருநாகேச்சுரப்புராணம். 


றொரு நாளிலே முனிவர்களில் மேன்மையடைந்த விசுவாமித்திர 
பால் விளைந்த வெகுளியினால் அவரைக் கொன்றிடும் பொருட்டு 
அருந்தவத்தைக்கொண்டு ஒரு நராதனென்னும் மன்ப்பைப் 
பகைவனை உடனே உண்டாக்கி அவனைப் பார்த்து , இராக்கத் 
மணியே நீ சிவபிரானைச் செவ்வனே குறித்து அருந்தவம் 
புரி , அப்பெருமான் நினக்கு முன் தோன்றி நின்றருளும் 
போது பொய்யர்களுக்குப் பொய்பனும் , மெய்பர்களுக்கு 
மெய்பனு மான அவ்விறைவன்பால் வசிட்டர் 

மாளுகையை 
வேண்டிப் பெற்று , அவரை அழித்திடுக . ஆல்கனம் அழிப் 
பாயானால் யான் உனக்கு வேண்டுந் திருவெல்லாம் அளிப்பேன் . 
உனக்கு த்துறக்கமுங் கொடுப்பேன் . அது போது இந்திராணி 
முதலிய இம்பவர்மாதர்களைப் பெற்று , அவர்பாற் போகமுற்று , 
அமார் தலைவனுமாவாய் என்றனன் . அது 

நோக்கிய அவ் 
விராக்கதன் அடிகாள் ! எங்குச் சென்று இருந்தவம் புரிவேன் ? 
அதை எனக்கு இசைத்தருளவேண்டுமேயென விசுவாமித்திரர் 
விளம்புவாராயினர் . இராக்கதவேந்தா ! திருக்கோகரணஞ் 
சென்று இருந்தவமியற்றுகவென்றனர். அவ்வாறே அவ்விராக் 
கதன் அத்தலத்தை அடைந்து கடலில் மூழ்கித் திருக்கோ 
காண நாதர் திருமுன் செவ்வனே சென்று வாய் பேசாதிருந்து 
ஆபிரமாண்டும் ஆருந்தவ மியற்றுவானா பினன் . ஆயிரமாண் 
டின் இறுதியில் கருதுவார் , கருத்தறிந்து முடிப்பாராகிய சிவ 
பெருமான் எதிர்தோன்றி நினக்கு வேண்டுவது என்னவென் 
தருளினார் . மன்பதைப் பகைவனான அரக்கன் எந்தாய் ! யான் 
எப்படியாயினும் வசிட்டரையாயத்தல் வேண்டும் . இதுவே 
யான் வேண்டத்தக்கது என்று வணங்கித்துதித்து விண்ணப்பஞ் 
செய்தனன். வேண்டுவார் வேண்டுவதே ஈவானான பெருமான் 
விசுவாமித்திரர் சூட்சி என்று புன்முறுவல் செய்து இராக்கத 
வேந்தால் ! நீ அடிசிற்பாகனாக வடிவங்கொண்டு மக்கள் 
தசையை வசிட்டர் வாய்ப்படச் செய்வையேல் அவர் மாளுவ 
ரென்று திருவாய் மலர்ந்து மறைந்தருளினர் . உடனே அவ் 
விராக்கதன் விரைந்து சென்று விசுவாமித்திரர்பால் எம்பெரு 
மானார் அருள் முறையை இசைத்தனன் . அது கேட்ட விசுவா 
மித்திரர் கழிபெருங்களிபாட்டயர்ந்து அவனை நோக்கி அம் 
சேற்றதொரு ஆட்சியும் எழங்குவாராயினர் . 


31வது விசுவாமித்திரர் கொல்லச் சூட்சி செய்த படலம் 53 


இராக்கதவேந்தே ! அயோத்தி அரசலும் , பெருஞ்செல்வ 
னும் , எழுதீவுகளுக்கேத்தலும் , பெரியார்பால் பெருங்காதலுள்ள 
வனுமான மித்திரசகனென்பான் ஒருவனுளன் . அவ்வாசன் 
பால் மடைப்பாகனாகச் சென்று அவனை மகிழ்வித்து அவன் 
தந்தையின் திதி வரும்போது மைந்தர் தசையை வகையுடன் 
அருத்தியிடுவார் . அவர் அதனையுண்டு மாள்வார் . அவ்வாறு 
இயற்றுவை யேல் , நீயும் யான் பதினா பிரம் ஆண்டு புரிந்த தவப் 
பயனால் துறக்கம் புகுந்து , இந்திரர் முதலியவர்களை எளிதாக 
வென்று அவர்கள் நின்னை வழிபடச்செய்வேனென்று விசுவா 
மித்திரர் விளம்பினர் . அவ்வாய்மொழிபைக் கேட்டவரக்கன் அவ 
ணின்றும்புமப்பட்டு அடிசிற்பாகன் வேடம் பூண்டு அயோத்தியா 
சன்பாலடைது அவ்வாசனை நோக்கி வேந்தால் ! வாழ்கவென்று 
வாழ்த்தி அவன்பால் யான் ஒரு மடைப்பாகனாவேன் . பேருண்டி , 
சிற்றுண்டி முதலிய பாகங்களெல்லாம் பன்முறையாக இயற்றப் 
பயின்றுள்ளேன் . உண்டி வகைகளை அளவின்றி ஆயிரம் , பதி 
னாயிரம் , நூறாயிரமான மக்களுக்கும் இமைப்பொழுதில் அமைப் 
பேன் . சௌராட்டிர தேசத்தில் அன்னக்கொடியனான அர 
சன்பால் ஓராண்டு இருந்தனன் . அவன் என் இபல்பு முற்றும் 
அறிவான் . அவன் உனக்கு அம்மா குகையால் என் பெயரை 
இசைத்துத் தூதர்வாயிலாகக் கேட்டால் அறியலாம் . ஆவன் 
பால் இப்போதும் என் புதல்வன் இருக்கின்றனன் . எனக்கும் 
ஒரு நோன்புண்டு 

அதாவது அரசர்களுள் ஓராண்டு ஒருவர் 
பால் இருப்பேன் . இது இரண்டாவதாண்டாகும் . இனி ஓராண்டு 
மற்றொருவர்பால் இருப்பான் , இதுவும் ஒவ்வொரு ஆண்டு ஒவ் 
வொரு இடத்திலிருந்தால் உன்னைப்போன்ற பாகன் ஒருவன் 
இம்மூவுலகத்திலும் இல்லை என்ற பேர்பேறலாமென்று எனக்கு 
அலரவனிட்ட 

அருட்கட்டளையாகும் . அம்முறைப்படியே 
அரசே ! உன்னுடைய அரண்மனை அகத்தில் ஓராண்டு முற்றி 
அர் தொண்டு செய்ய விடையளித்தல் வேண்டுமென்று விண் 
ணப்பஞ் செய்தனன் . அது கேட்ட அரசன் அவன் ஆடிகிற் 
பாகனென்பதையும் அலவனிடத்தில் அருள் மொழி பெற்ற 
வீரனென்பதையும் , கேட்டும் அழகுள்ளவனாயுஞ் சொல்லாற்ற 
லுடையவனாயுமிருத்தலைக் கண்ணுற்றுங் கழிபேருவகை 
யடைந்து , அப்பாகனை நோக்கிப் பாகர் தலைவா ! நின் சொல்மட் 


54 


திருநாகேச்சுரப்புராணம் . 


டில் அக மகிழாவிட்டாலும் என் மாமன்பால் இருந்தனனென்ற 
அளவிலே யான் மகிழ்ந்தனன் . அதையும் ஆள் விடுத்து அறிவே 
னாயின் காலங்கடந்திடும் . இன்னும் இரண்டு மூன்று திங்களில் 
நின்னுடன் ஆங்குச் செல்வேன் . அது போது அதையும் அறிய 
லாமே . ஆதலால் இப்போதே நமது 

அரண்மனை 

அகத்தில் 
அட்டிற்பாக வேலையில் அமர்கவென்று கட்டளை அனித்தனன் . 


நன்கு 


அந்த மடைப்பாகன அரசே ! யான மடைப்பணி மட்டும் 
அறிந்தவனல்லன் . அதனோடு எல்லா அற நூல்களையும் எவ் 
வகைப் பொருள் நூல்களையும் மிகத் தூய தலங்களின் உண்மை 
யையும் இயன்றமட்டும் 

பயின்றுள்ளேனென்று 
கூறியதை அரசன் கேட்டு மனநிறைவடைந்து இதுமுதல் 
நீ அரண்மனைத் தொண்டு செய்யலாமென்று அன்புடன் விடை 
யளித்தனன் . அம்மடைப்பாகனும் அது முதல் அரண்மனைப் 
பாகசாலையில் புகுந்து ஆங்குள்ளார்களுக்கும் அரசனுக்கும் அக 
மகிழ்ச்சியுளதாக அன்புடன் அமுது , கறி முதலிய பாகங்கள் 
அனைத்துஞ் செய்திட அந்தப் பாகனால் அமைக்கப்பட்ட இன் 
னடிசில் , கறி , சிற்றுண்டி வகைகள் முதலியனவெல்லாமுர் தெவி 
ட்டுறவுண்ட பெரியோர் அனைவரும் இதுகாறும் எந்த அரசன் 
அகத்திலும் இத்துணை இனியவகையாக அறுசுவையுண்டிகள் 
அமைந்தன வில்லை . என்று வியப்புற்று இப்பாகன் மண்ணவனோ ? 
விண்ணவனோ ? முனிவனோ ? சுந்தருவனோ ? யாரோ அறிகி 
லோமே ? ஆனால் காலந்தவறிலன் . ஒரு சிறிதுஞ் சோர்விலன் 
அழுக்கு , புகை முதலிய குற்றமுஞ் செறிந்திலன் ; இன்முகம் 
இன்சொல் இயல்பாகவே உள்ளான் ; எப்போதும் இனிமை 
பெறப் பேசும்போதெல்லாம் அவன் வாய்மொழிகள் அறிய நூற் 
பொருள்களே அமையக்கிடக்கின்றன வென்று வியந்து பேசக் 
கேட்ட அநசன் அவ்வாறிருத்தலை நன்குணர்ந்து அந்த மடைப் 
பாகன்பால் அகமகிழ்ந்து ஈதல் முதலிய எல்லா அறங்களையும் 
அவனைக் கொண்டே அறிந்து செய்வானாபினான் , அம்மடைப் 
பாகனும் எந்தவகையாலும் அவனையும் அங்குள்ளவரையும் விசு 
வாமித்திரர் சூட்சிப்படி தன்வயமாக்கி அவனுக்கு அணுக்கத் 
தொண்டனாகத்தன் சூட்சி வெளிப்படாமலிருந்தனன் . ஒருநாள் 
அரசன் அகத்தில் தென்புலத்தார் நாட் கொண்டாட்டம் வந்தது . 


34 வது விசுவாமித்திரர் கொல்லச் சூட்சி செய்த படலம் . 55 


அதற்காக அப்பாகனை நோக்கி அடிசிற்பாக ! நாளை நமதகத்தில் 
தென்புலத்தார் நாட்கொண்டாட்டம் வருகின்றது . அதை விதிப் 
படியும் அன்புடனும் நடத்த வேண்டும் . நீயும் தக்கவாறு அந்த 
ணர்க்கினிய இன்னடிசில் அமைத்தல் வேண்டுமென்று கூறினன் . 
அதுகேட்ட அட்டிற்பாகன் அரசே ! உன்னுடைய ஆசிரியரான 

ந்தணரெங்கே ? அவர் திவச உணவுக்குச் சேர்வாரே , ஆனால் 
நான் அறிந்தபடியே தென்புலத்தார் கடன் இறுக்கும் இயல் 
பைச் சிறிது சொல்லுவன் ; அதைக் கேட்டுக் களிக்க என்ற 
னன் . அது கேட்ட அரசலும் நீ சொல்லாற்றலிற் தேர்ச்சி 
பெற்றவன் ; சொல்லுகவென்று நல்விடை தந்தனன் . அவ்வட் 
டிற்பாகன் தென்புலத்தார் நாட்கொண்டாட்டத்தின் இயல்பை 
யும் அதில் வரும் அந்தணர் இயல்பையும் இயம்புவானாயினான் . 


திருச்சிற்றம்பலம் . 
34 - வது விசுவாமித்திரர் வசிட்டரைக் கொல்லச் சூட்சி செய்த 

படலம் முற்றிற்று 


35வது 
தென்புலத்தார் கடனிறுக்கும் இயல்பு தெரித்த 


படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


உலகன்னைக்கு ஆகமமாகிநின்றண்ணிக்கும் அழனிறக் 
கடவுள் , அயோத்தியாசனுக்கு நரா தன் தென்புலத்தார் கடனி 
பல்யைத் தெரித்த வரலாற்றைத் தெரிவிப்பாராபினர் . 


நராதனென்னும் மன்பதைப்பகைவன் அயோத்தியாளும் 
அரசனை நோக்கி ஏந்தால் ! ஒவ்வொரு வினையின் இயல்புங் 
குகையுள் வைக்கப்பட்டது போன்று யாவர்க்கும் மறைவாயும் 
செயற்கரியதாயும் உளதாம் . அங்ஙனமாயினும் ஒருவாறு சுருக் 
கியும் , விளக்கியுங் கூறுவன் . அதனால் முதற்கண் செய்பவனி 
யல்பும் , பின்னர்ப் பெறுபவனியல்யும் , விளங்கக் கூடும் . அக் 
கடனைச் செய்பவன் லராண்டில் அறுகிங்களாயினும் . மன்து 


56 


திருநாகேச்சுரப்புராணம் . 


களாயினும் , ஒரு திங்களாயினும் , அதனுள் இருபத்தினான்கு 
நாட்களாயி 

ளாயினும் , பன்னிரு நாட்களாயினும் , ஆறு நாட்களாயினும் , 
இவற்றுள் முன் இயன்றவரை அயல்வீட்டில்உணவருந்தல் கூடாது . 
அவ்வாறு இயலாவிட்டாலும் முதனாளும் அக்கடன் செய்கின்ற 
போதும் அதற்குப்பின்னாளும் அயலுணவை அறவே ஒழித்தல் 
வேண்டும் . அதைஉண்டானாயின் தன்னுடலின் தசையை உண்ட 
நரகிற்செல்வன்.இன்னும் ,தினவுசொறிதல்பகல் துயிலல் , புணர்ச்சி 
வேட்கை , நீ பார் சேர்க்கை , பயனில் சொல்பாராட்டல் , பாயலிற் 
படுக்கை , வழிகடக்கை , உறைப்புடையுணவுண்ணல் , வெற்றிலைப் 
பாக்குத்தின்றல் , இரண்டு முறையுண்ணல் , அ.று சுவையுணவில் 
ஆசைப்படல் , பிறர் பொருளை வாங்கல் , பொய்பேசல் , ஆண்பெண் 
கூடவொட்டாச்செபல் , புதியதுடுத்தல் , சந்தனப்பூச்ஈ, மருந் 
துண்ணு தல் , எண்ணெய்தலையிற்பெய்தல் , துக்கமுளார்பாற்சேர் 
தல் , உாப்பல் , அடித்தல் , முதலிய தமோகுணச்செயல் , இரசோ 
குணச்செயல் , பல்தேய்த்தல் , துரும்புகிள்ளுதல் , இழவுச்சோறு , 
விழவுச் சோறு , இவற்றை அறவேயொழித்து , நோன்புறல்- 
வேண்டும் . இந்நோன்பின்றித் தென்புலத்தார் நாட்கடனிறுத் 
தால் அசசிராத்தம் பயனின்றிப் போமென்பர் . அந் நியமத் 
துடன் செய்தால் தென்புலத்தார்க்கு அழியாத மகிழ்ச்சியுண் 
டாகும் . இல்லைபேல் அசுரர் கொள்ளக் கடவதாகும் . இனி 
இப்படியே ஒவ்வொரு ஆண்டிலும் தென்புலத்தார் கடன் 
செய்யும் நாளில் 

அதற்கு வழிபாடுபெறுபவனும் , அந்தாள் , 
முதல் நாள் , அதன் பின்னாளாகிய இம்மூன்றிலும் மேற்கூறப் 
பட்ட விலக்குகளை அறவே ஒழித்தவனாயும் , விதிப்படி பூணூல் , 
திருநீறு திருக்கண்மணி முதலிய சிவவேடமும் , சிவநாமஞ் 
செப்பலும் , சிவசிந்தனையுமுடையனாயும் , காம , வெகுளி , 
மயக்கம் , முதலிய குற்றமற்ற நன்னெறியில் முதல்வனாயூ 
மிருத்தல் வேண்டும் . இவனே அதில் வழிபாடு பெறுதற்குரிய 
வனாவன் . 

இனித் தென்புலத்தார் நாட்கடனைத் தொடங்கும் போது 
பசுவுக்குப் புல் கொடுத்துத் தொடங்கில் ஆனைந்து மூன்று நாட் 
களிலும் சாப்பிடல் வேண்டும் . முறைப்படி நடக்கும் சிராத்த 
காலத்தில் பிறரிடத்தில் எந்தப் பொருளையும் கேட்டு வாங்கலா 
காது . பால் முதலிய சுவைப்பொருள்களையும் விற்றலாகாது . 


33 வது தென்புலத்தார் கடனிலுக்குமியல்பு தெரித்த படலம் 57 


கையில் பொருளில்லாதவன் விட்டிலுள்ள கலங்களை விற்றா 
வது அந்நாட் கொண்டாடலாம் . இங்ஙனமின்றிப் பால் முதலிய 
சுவைப்பொருள்களை விற்றும் , பிறரிடம் பொருளைக் கேட்டு 
வாங்கியும் சிராத்தமான தென்புலத்தார் நாட்கொண்டாட்டஞ் 
செய்பவன் நாகிறகு உரியவனாவனென்பார் . இச்சுவைப் பொரு 
ளன்றிப் பிறவோருள்களை விற்றல் அப்படிக் குற்றமாகாது என்க . 
இதுவும் செய்ய இயலாதவன் அந்நாட்கொண்டாட வேண்டில் 
கக்களும் நீரும் இல்லாத காட்டிற் சென்று ஆங்குள்ள வன்னி 
மரத்தைக் கட்டித் தழுவி யான் கையில் பொருளில்லா தவனா 
யினேன் ; 

என்செய் வேன் ? ப்படியாவது தென்புலத்தார் 
சிந்தை மகிழ வேண்டுமே என்று அன்புற்று ஒங்கி அழுதால் 
அதைக் கேட்டு அக்தென்புலத்தார் சிந்தை மகிழ்வார்கள. 


இன்னும் தென்புலத்கார் நாளில் விருந்துண்பவர் விருந் 
துண்ணும் போது உலகவார்த்தைகளை உரைத்தால் அக்தென் 
புலத்தாரைக் கொல்லுகின்றனரென்பர் . அந் நாட்கொண்டாடும் 
போது பிறரை வெகுண்டு வினை செய்தால் அவன் குலம் அழிவே 
யாகும் ; பெண்பாலாரோடு இழிவுசைகளை இயம்பல்கூடாது . 
உண்ணும் போது சிரித்தால் கழுதைப் பிறப்பாளன் . செய்பவர் 
களும் பெறுபளர்களுமாகிய இருவரும் எவ்வகைகளிலும் அடக்க 
மாகவே இருத்தல் வேண்டும் ; இவர்களே மேலோராவார் . 

இனி உணவருக்தும்போது உண்பார் எல்லார்க்கும் பால் , 
நெய் , மோதகம் முதலியவற்றோடு அருத்து கல் வேண்டும் ; பின் 
னர்க் காணிக்கை யோடு வெற்றிலைப்பாக்கு அளித்தல் வேண்டும் . 
அக்கடன் செய்பவன் அன்று காலையிலேயே மூழ்கி திருநீறு , 
திருக்கண் மணிபூண்டு , காலைக்கடன் முடித்துச சிவரினைவோடு 
அந்தணர்க்கு விருந்து அறிவித்து விடவேண்டும் ; பின்னர் அவர் 
களை அழைத்து ஒரு பிடி அளவான எள்ளுருண்டை கொடுத் 
வெற்றிலைப் பாக்களித்து எண்ணெய் தேய்த்திட்டுத் தென்புலத் 
தார்க்குச் செய்யும் வழிபாடுகளைச செய்பச் செய்க . பிறரைக் 
கொண்டு எண்ணெய் தேய்த்திட்டால் தென்புலத்தார்களைக் 
கொன்ற குற்றமடைந்து நாகிற்காளாவான் . ஆதலால் தானே 
தன்னால் வழிபடத்தக்க அந்தணர்க்கு அன்று தன்கையால் 
எண்ணெயைத் தேய்த்திடல் வேண்டும் . அங்கனஞ் செய்தால் 

8 


5S 


திருநாகேச்சுரப்புராணம் . 


காசியில் கோடி முறை ( நிராத்தம் ) தென்புலத்தா வழிபாடு 
செய்த பயனைச் சேர்வார்கள் . எண்ணெய் இனறித் தென்புலத் 
தார் வழிபாடு செய்தால் குலக் கேதிண்டாம் . அன்றியும் தீவேட் 
டலின்றி அது செய்கால் அசுரர் கொள்வர் . அவ் வழிபாடு 
கொண்டாடுமிடத்தில் நான்கு விரற்கிடை இடமுமில்லாமல் 
எள்ளை இறைத்தலும் வேண்டும் . எள்ளைச் சேர்த்த உணவின்றி 
அக்கடன் செய்தால் குலக் கேடுண்டாம் . அன்று தீவேட்ட 
நெருப்பினை உணவுக்குரிய பண்டமாக்கச் செய்து உதவினால் 
அன்று செய்த பலத்தைத் தென்புலத்தாராற் கொள்ளப்படாமல் 
அசுரர்கொள்வர் . 


இன்னுந் தென்புலத்தார் கடனை முடிப்போன் தானே அடி 
சிலை அமைத்து அந்தணர்க்கு ஊட்டுவானாபின் காசியில் , பதினா 
யிரம் சிராத்தம் செய்த பலனடைவன் தன் மனைவி கையினால் 
அதனைச் செய்தால் கென்புலத்தார்கள் எண்ணிலா இன்பமுறு 
கர் . தன்னாலியலாதாயின் புகல்வன் கையால் 

அதனைச் செய் 
விக்கத்தகும் . இங்ஙனமின்றிப் பிறரைக்கொண்டு இயற்றுவா 
னேல் , தென்புலத்தார் ஆறு திங்கள் புலாலுண்ட குற்றமுடைய 
ராதலால் அவ்வாறு அதனை இயற்றினவன் அத்தென்புலத்தார்ப் 
பிழைத்தலால் குலக் கேடுண்டாக அவர்களால் சுடுசொல்லும் 
பெறுவனென்சு , 


அட்டிற்பாகம் செய்யும் போது கல்லுக்கலத்கிலும் இருப்புக் 
கலம் முதலியவற்றினுஞ் செய்தால் குலக் கேடுண்டாம் உடை , 
பூனூல் முதலியன கொடுக்காமலும் நெற்றியில் திருநீற்றை 
யிடாது திலகமிட்டும் அக்கடன் செய்தால் தென்புலத்தார் சிந் 
தை மகிழார். ஆகலால் அறிவுடையோன் நன்காராய்ந்து இந்திய 
மத்துடன் அக்கடனை முடித்தல் வேண்டும் 

அக்கடன் சிரத்தையிற் செய்யப்படுவதாதலின் அதனைச் 
சீராத்தமென்பர் அக் கடனியற்றும் போது அதில் வழிபாடு 
பெற்று விருந்துண்போன் அன்றிரவிலும் , மறுநாளிலும் நியம 
மாக இருந்தாலன்றி நன்மையடையான் . செய்பவனைப்போலப் 
பெறுபவனுக்கும் மறுநாள் நியமவகைகளுமுள. 

அவைகள் 
மயிர் நீக்கல் , எண்ணெய் தேய்த்தல் முதலி பவாம் . 


35 வது தென்புலத்தார் கடனிருக்குமியல்பு தெரித்த படலம் 59 


இனி அக்கடனை இயற்றும் போது அது பெறுபவன் 
நாட்டீவேட்டலில்லா தவன், கருக்கொண்டமனையாளையுடையன் 
மனையில்லாகவன் , மணமில்லாகவன் , மிகையுணவு உடையவன் 
தென்புலத்தார் நாட்கொண்டாட்டம் ( கிவசம் ) தேடி யுண்பவன் 
மறையோ தாதவன் , செய்பவனுக்குரிய வேதமில்லாதவன் , 
உடற்குறையானவன் , அமாவாசையில் பிறரகத்துண்பவன் , திங் 
கள் விலக்குடைய ஆவலாளுடையவன் , நீவிடையினின்றும் வரு 
பவன் , அறிவில்லான் மருத்துவஞ்செய்வோன் , மந்திரவாதி , 
சூகாடுபவன் , அட்டிற்றொண்டு செய்பவன் , ஆகிய இவர்களைத் 
தென்புலத்தார் கடனிறுக்க வரிப்பவன் , இரேதபானமென்ற நா 
கடைவன் . 


ஆதலால அரசே ! அக்குற்றமுடையாரை வரிக்காமல் முற் 
கூறிய நியமத்துடன் தென்புலத்தார் கடனியற்றல் வேண்டு 
மென்று அரக்கன் கூறினான் . 


அதுகேட்ட அயோத்தியாசன் அவனை நோக்கி நீயோ அறி 
ஞன் . இதுவரையில் கேட்டிலா விதிகளைக் கேட்க விரும்புகிறாய் ; 
நீ அந்நூற்பயிற்சியுடையை ; ஆதலால் நீயும் இக் தென்புலத்தார் 
கடனில் இனிமையாக அடிசிலமைக்க வேண்டும் என்று கட்டளை 
இட்டன 

டனன் . 


அதன் பின்னர் அரசன் முற்கூறிய இயல்பாக அக்கடனை 
இறுக்கத்தொடங்கி அன்று காலைப் பெரியரும் நற்குண நற்செய 
லுடையருமான அந்தணர்களுக்கு அறிவித்தனன் . அவனால் 
அறிவிக்கப்பட்ட வசிட்டர் , வாமதேவர் , சாபாலி , காசிபர் , 
என்னும் நால்வரும் வந்தனர் . அப்பெரியார் நால்வரைக் 
கொண்டு அக்கடனை யிறுக்கலுற்று அவர்களுக்கு அமுதருத்தி 
வழிபாடு செய்வானாயினான் . 


அது வமயம் மடைப்பணியாளனான இசாக்கதன் தான் 
குறித்தபடி வசிட்டரைக் கொல்லக்கருதித் தன்னால் அடப்பட்ட 
மைந்தன் தசைக் கறியை ஆங்குப் படைக்கப்பட்ட கறிகளு 
ளொன்றாக வசிட்டர் இலைக்கலத்தில் மட்டும் வஞ்சகமாகப் 
படைத்தனன் . 


60 


திருநாகேச்சு சப்புராணம் . 


அவ்வஞ்சகம் அறியாது வசிட்டரான அந்தணர் அடிசி 
லுண்பான் கருகவே அவ்விலைக்கலத்திலுள்ள அப்புலாலை மனத் 
தாலுணர்ந்து இது அரசன் சூழ்ச்சிபென்றே கண்சிவந்து , 
உதடு கடித்து , வெகுண்டு நின்று அரசே ! அரக்கனைப் போல 
இரக்கமில்லாமல் எனக்கு மக்களுனைப் படைத்தபடியால் அவ் 
வரக்கனாகவே திரிந்திடுக என்று சுடுமொழி கூறினார் . 


ளப் 


தனை அரசனறிந்து யான் செய்யாததைச் செய்ததாகவோ 
நினைத்து என்னைச் சுடுசொற்கூறினீர் ; ஆகலால் 

ஆகலால் யானும் நும் 
மை அங்ஙனமே சுடுசொற் கூறுவேன் ; 

கூறுவேன் ; என்று நீனைக் கையி 
லெடுத்தனன் . அதுபோதே அவ்வாசன் வாழ்க்கைத்துணை 
யான மதயந்தி என்பாள் மன்னர் மன்ன ! நும்பால் வெகுள 
பட்டவர் நுமது குலகுருவன்றோ ! அவர் அறியாது செய்தன 
ரேனும் நீயும் அவஙனஞ் செய்வது தகுதியன் றென்று தடுத் 
தனள் . அதுகண்ட அம்மன்னர்மன்னன் கையிலெடுக்க நீரை 
என் செய்வேன் ? எனது காலிலேயே விடுவேனென்று விட் 
டனன் . அதுபோதே அவன் கால் கரிந்தது அதனால் அவனுக்கு 
கரிகாலனென்னும் ( கன்மாஷபாதன் ) பெயரும் பெருகலாயிற்று . 


அதன் பின்னர் வசிட்டர் அஃதுணர்ந்து அந்த மடைத் 
தொழிலாளனை நோக்கிக் கண்சிவக்க உதடு துடித்திட அடா 
அரக்கா ! நீ சாம்பராகக்கடவை என்று சுடுசொல் வழங்கி இலை 
வீடாகிய தன திருக்கையை எய்தினரென்பது , 

திருச்சிற்றம்பலம் . 
35 - வது தென்புலத்தார் கடனிறுக்குமியல்பு தெரித்த படலம் 

முற்றிற்று . 


. 


36 வது 


வசிட்டருக்கலரவன் அருண்மொழி பகர்ந்த படலம் 


திருச்சிற்றம்பலம் . 
பெண்ணழகியாகிய அம்மையை நோக்கி மாற்ற மனங் 
கழிய நின்ற மறையோனான சிவபெருமான் பெருங்கருணை 


36 வது வசிட்டருக்கலசவன் அருண்மொழி பகர்ந்த படலம் 6 ! 


யோடு வகிட்டரானவர் அலரவன் அருண்மொழியைக் கேட்ட 
வரலாற்றைச் சொல்லுவாராயினர் . 


வசட்டா மைந்தன் புலாலைத் தொட்ட குற்றக்கின் கழுவா 
யாகக் கங்கைநீர் படிந்து நாற்பத்தைந்து நாட்கள்வரை மிகுந்த 
நியமத்துடன் மூன்று இலக்க முறையாக ஐந்தெழுத்தோதிக் 
காமதேனுவின் வலி பால் அந்தணர் பலர்க்கு அளவின்றி அ y . 
தளித்தனர் . அங்கனமாக ஒரு நாள் விசுவாமிக்கிசர் , அருந் 
தவமுனிவர் நடுவண் அம்முனிவர்களை நோக்கி அடிகேள் ! 
மைந்தன் தசைக் கறி உண்ட கற்கு மாற்றொன் பில்லை யோ ?? 
ரீங்களனைவரும் அபோத்தியரசன்பாற் சென்று, ஆங்கவன் தென் 
புலத்தார் கடனாக விருந்தளிக்கும் போது வசிட்டருக்கு அடிசிற் 
பாகனான அரக்கனால் மைந்தன்றசைக்கறி படைக்கப்பட்டில் 

தா ? அந்தணரானால் அதற்கு விலக்கில்லையோ * சுவையுடைய 
உனுணவு கு 

காணிக்கைக் கடனுங் கொடுக்கப்பட்டது . 
போலும் ! மலரோன் மகனானால் மாண்புடை நூல்களும் விதி 
தரும்போலும் ! மற்றவர்களுக்கு , விலக்கிடும்போலும் ! அன்றியும் 
விரைந்து விலக்குவதற்குக் கழுவாயும் எளிதாகுமோ ! இவை 
களைத் தம்பி நாந்தரும் கேட்டிவர்போலும் ! என்று நகையாடினர் 


க் 


க 


. 


இவற்றைக் கேட்டிருந்த வசுட்டர் எதற்கும் பயன் தரு 
வான் கைலைக்கடவுளே ! அதனால் அவனே கான்றாவான் . அன்றி 
டிம் யாரகத்தும் அமர்த திருப்பவனும் அவனே . அஃதறியாது 
இவ்வுலகில் என்னை வீணில் இகழ்ந்துரைக்கின்றனர் . அதற்கு 
இயமனே ஒறுப்பவனாவான் . இன்னும் அதற்குத் திசைக்காவ 
லர்களுஞ் சான்றாவர்களேன்று வறிதேயிருந்தனர் . 


இஃதறிந்த வசிட்டர் மக்களெல்லோரும் ஒருங்கு திரண்டு 
முனிவர் கூட்டம் முழுதையும் நோக்கி முனிவர் பெருமக்காள் ! 
எங்களுடைய தந்தையானவர் பொறாமையால் முனிவராகிலர் . 
அன்றியும் , புலையனுக்கு வேள்வியியற்றி விருந்துமிட்டு உண்டி 
லர் . துறக்கமுங் கொடுத்தினர் . தவத்தில் தாசியைக் கண் 
ணுற்று மயங்கிப் புதல்வர்ப் பேறும் பொருந்திலர் . அவ்வாறு 
செய்தவர் புதுமைத் , தவத்தராய விசுவாமித்திரே என்றனர் . 


62 


திருநாகேச்சுரப்புராணம் . 


இதைக் கேட்ட வசிட்டர் அதுவும் நாம் கூறுவது ஏன் ? 
எல்லாம் அறிபவன் ஒருவனான உமையாளனே ! 

அயலவன் குற்றங்கூற வதிலொரு பா திகொள்வன் 
பெலுற வடாது சொன்னான் மற்றதி லிரண்டாக்கொள்வன் 
னியலுற வெல்லா ருள்ளு மிருந்துநன்றிது தீ தென்றுஞ் 
செயலுற வறிந்தே யீலன் சிவனெனவிருப்பர் மேலோர் . 

இதனை எந்நூல்களும் எடுத்துரையா நின்றது . ஆதலால் 
பிள்ளை காள் ! நீவிர் அவ்விசுவாமித்திரரை இகழ்ந்துரையாதீர் ! 
என்று கூறியிட அது கேட்ட சத்தி முதலியோர் அங்கனமே 
வறிதேயிருந்தனர் . இப்பனமாக வசிட்டர் சுடுமொழியால் 
கரிகாலன் அரக்கனாபக் காட்டகத்துத் திரிந்து எல்லோர்க்குந் 
துன்பஞ் செய்கின்றவனானான் . அவ்வாறு காட்டகத்துத் திரியும் 
சமயத்தில் விசுவாமித்திரரைக் கண்டு தன் வரலாறு முற்றம் 
மொழி கனன் அது கேட்ட அம்முனிவர் வசிட்டர் வஞ்சக 
மும் , பொறாமையும் மிக்கவர் . மல்லமாலும் இகழத்தக்கவரே . 

. 
வெகுளியால் திரிசங்கு என்பனையும் வீணே கெடுத்தனர் . அவ் 
வாறு கெடுக்கப்பட்ட 

என்னிடம் 

அடைக்கலமாக 
வந்தனன் . அதுகண்டு அவன் எண்ணியவாறே துறக்க மேற்ற 
இன்னும் ஆங்கு விளங்குவதை யாரும் அறியலாம் . தீய 
வனுக்குத் தீயனாய் நின்று தீமைபுரிதல் திண்ணமாமாகையால் 
இந்த மனிவன் தண்டிக்கத்தக்கவனே என்று அவ்வாசனான 
அரக்கனிடம் கூறினார் , 


அவன் 


அது கேட்ட அரக்கன் முனியா ? ச ! நீயோ சிவன்பா 
லன்பன் , யானோ இது போது மிகுந்த பசிநோயுறுவேன் . 
அதை மாற்றுவதெங்கனம் ? வசிட்டளைத் தண்டிக்கவும் 
வேண்டும் . என்பசியும் என்னை விட்டொழிதல் வேண்டும் 
அதற்கோர் சூட்சி சொல்லிபரூளக் கேட்டுக்கொள்ளுகின்றேன் 
என்றனன் . 

அது கேட்ட விசுவாமித்திரர் , அவ்வாக்கனை நோக்கி அரசு 
கர் தலைவா ! நீ இன்றிரவே சென்று வசிட்டர் புதல்வர்களான 
சத்தி முதலிய தூற்றுவரையும் ருபோதிலேயே உண்டிடுக 
உன்பசியும் உன்னைவிட்டொழியா நிற்கும் என்றனர் . 


36 , வது வசிட்டருக்கலாவன் அருண்மொழி பகர்ந்த படலம் 63 


அவ்வரக்கன அப்போதே வசிட்டா 

அப்போதே வசிட்டர் இலைவீடு சென்று 
அன்றிரவே அவர்மக்கள் நூற்று வரையும் துயிலும்போது 
தூக்கிக்கடித் துண்டு விரைந்து வேறிடம் புகுந்தனன் . 


அன்று வைகறைப் போழ்தில் சத்தி முதலிய தம் புதல்வர் 
கள் எழுத்து வாராமைகண்டு ஆக்குப் பள்ளியிலும் பிற இட , 
களிலும் சென்று வசிட்டர் மனைபான அருந்ததி பல முறையும் 
தேடினள் . அவ்வம்மை அவ்வரக்கனால் தின்னப்பட்ட அப் 
புதல்வர்கள் கை , கால் , மண்டை போடு முதலி பவாக எஞ்சி நின்ற 
உடற்குறைகள் திடக்கக் கண்டு மக்களெல லோகும் அரக்கனால் 
மாண்டனரென்று வருந்திப் புலம்புவாளாயினள் . 
மாண்டனரே புதல்வரெலாம் வயிறெரிய 

மனமெரிய மதியி லேனான் 
காண்டிடவு முயிபொழியேன் கணக்கற்ற 

கலையுணர்ந்தீர் மதியிலேனே 
வேண்டிடவும் வருவீரோ வொருவீராய்இ த . ; 

விரைந்து மாண்டீர் 
தீண்டிடவுங் காமிலமே பார்த்திடவுங் 

கண்ணில னோ தெரியே னந்தோ. 


எத்தனை யோ புதல்வர்களாய்த் தோன்றினீ 

ரென்றாலு மென்வயிற்றி 
லத்கனையா லெரிபுதத்தி யகன்றிட்டீ . 

ரந்தோவென் னருமை மக்காள் ! 
இத்தகமும் விதிவசமு மெங்கேயோ 

விளம்பிலீர் மேன்மை மைந்தீ 
அத்தனையா முடிந்ததென முடிமோதி 

வயிறதுக்கி யேங்கிநின்றாள் 


இவ்வாறு அழுது உயிர்ப்பற்றிருந்தனர். வசிட்டமா 
முனிவர் வந்து புதல்வர்கள் போனதையும் அருந்ததி உயிர்ப் 
பற்று இருப்பதையும் பார்த்துப் புலம்புவாராயினர். 


64 


திருநாகேச்சுசப்புராணம் 


குற்றமென்ன யான் செய்தேன் சிவசிவா 

காடுப்பானுங் கொள்ளு வானும் 
மற்றவனோ வெவ்வு பிர்க்கு மிரக்கமுதல் 

லொழுக்கமுமே வாய்ந்த மக்காள் 
கற்றனவுங் கைகொடா தற்றனவோ 

வெவ்விதியோ கல்விமைந்தீர் 
நற்றவமு மறந்தீரோ ஞாயிறுற 

வறிந்திலி சோ நவின்றி லீசே . 


பாராலு மறியாத வறிவுடை... யீர் 

யாலே யழிபப்பெற்றீர் 
வாரீரோ வைகறையின் மூழ்குவீ 

செங்குற் றீர் வாய்மை மக்காள் 
தாரீரோ நாள்வேள்விக் கரும்புல்லு 

நல் விறகுந் தருவாரியாரே 
யோராதே தம்பியரோ டுடன் மருவிக் 

கருமனையை பொழித்தனன் றோ . 


என்செய்கேன் முன்னாளி னியார்க்கென்ன தீங்கியற்றி 

யினிமை பெற்றேன் 
முன் செய்த வினைபென்னோ வெங்குரவே 

னென் செய்தான் மூன்போ லாவேன் 
மன் செய்த புண்ணியமு மொன்றில் தோ 

புகழிலதே வாழ்வுமின்றே 
பொன்செய்க மெய்யுடையீர் பொய்யடையீர் 

நைவடையப் புகுந்ததென்னோ. 


தாயுற்ற மறந்தானோ யானுற்ற 

மறமதுவா சாய்ந்தீ ரந்தோ 
பாயுற்ற பள்ளியிலே யெழவின்று 

பார்த்தில னே பார்ப்பாசெல்லா 
நோயுற்ற செயலாமே யென்செய்கோ 

வென்செய்கோ நோன்மை மக்கா 
ளேயுற்ற தவமென்னே பயனென்னே 

வீடென் னே யிசைப்ப தென்னே . 


36 வது வசிட்டருக்கலாவன் அருண்மொழி பகர்ந்த படலம் 65 


நானிழைத்த குறை நோக்கி யொளியிருந்தார் 

போன்றிருந்தீர் நயமார் மைந்தீர் 
தேனிழைத்த மொழியுடையீ ரறிவுடையீர் 

கிழவர்பசி தெருண்டி லீர்தே 
யானிழைக்த வினையென்னே விதியென்னே 

மதியென்னே யழிந்தீரென்றே 
யூனிழைத்த வயிற்றைந்து வாயறைந்து 

புலம்பினா ருயிர்ப்புமற்றார் . 


வசிட்டர் இவ்வாறு புலம்பி உயிர்ப்பற்றுக் கிடந்த அமயம் 
ஆங்குள்ள முனிவர் பெருமக்கள் அகனையறிந்து அவர் பாலணுகி , 
முனியாசே !. மனை , மக்கள் , எல்லாமும் மாயையே ; இதுவே 
உண்மை ; இதுவே எல்லா நூற்றுணியுமாம் ; 

ஆதலால் இனி 
அதில் மயங்கி வருந்துவது அறிவுடையீராகிய உமக்குத் தக்க 
தன்று என்றனர் . 


மனைமக்க ளெல்லாமு மதிமுடியான் மாயையென 
வனைவர்களு மெடுத்துரைக்க வழிந்தவுயிர்ப் புற்றெழவே 
வினைவயத்தான் வசிட்டரவர் மீட்டுமுயிர் விடக்கனித்தா 
ரெனை வரையும் விடுவதுவோ விவ்வஞ்ச வெழின் மாயை 


னர் . 


என்று வேண்டும் அறிவுடைமொழிகளைப் புகன்று தேற் 

அதனால் ஒருவாறு தெளிந்த வசிட்டமாமுனிவர் 
ழுந்து , புதல்வர்க்கு வேண்டும் இறுதிக்கடன்களை எழில் பெற 
முடித்துத் தன் இலை வீடு சென்றனர் . 


ஆக்கு மக்களையிழந்த துயர் மாளாது எழவே அம் மக்கள் 
மீதுள்ள காதலினால் மதியிழந்து அம்மைந்தர்போல் தாமும் 
நஞ்சுண்டாவது உயிர்விடத் தனித்து றுவாராயினர் . அம்முனி 
வர் நஞ்சுண்டிடவும் , தாயிற்சிறந்த தயாவான தத்துவனாகிய 
சிவபெருமான் திருவருளால் அந்தஞ்சும் அமுதாயிற்று . பின் 
னும் அவ்வந்தணர் நெருப்பை நிமிர்ந்தெழச்செய்து அதில் 
நின்றார் . அநநெருப்பும் அவர்க்கு அடங்கியமைந்தது . பின்னும் 
அடங்காமல் மலையிலேறி உயிரை மாய்த்திடத் துணிந்தார் . 


66 


திருநாகேச்சுரப்புராணம் . 


ஆங்கும் விண்பணிந்தேத்தும் வேதியர் பெருமானான இறைவ 
னருளால் உயிர் போகாதுய்ந்த வசிட்டமா முனிவர் பல்லாற்றா 
னும் உயிர்விடத் துணிந்தும் ஊழ்வலி பால் உயிர் ஒழியாதிருக் 
தலைக் கண்டு தலையை அறுத்திடத் துணிந்தனர் . 


கதியின்றி மலையேறிக் கனனின்று 

கடுவருந்தி 
மதியின்றி யுயிர்விடவே மட்டிலா 

வகைமுயன்றும் 
விதியின்றி வீந்திடுவார் விளம்பலரி 

கெவ்வுலகும் . 
பதியின்றி யுயிர்ப்புடறினே பல்லுயிரு 

முயிராமோ. 


ஆனாலும் உலகப்பற்றினால் உண்மையுணராமல் வசிட்ட 
மாமுனிவர் தலையைத் தறித திட அகற்குப் பொறுக்காமல் 
தந்தையாகிய அலாவன் , சாக்கியர் , கந்தருவர் முகலிய அமார் 
குழாங்கள் அணைய ஆங்குசசென்று அவ்வா தணனை நோக்கி 
மைந்தர் மணியே ! எல்லாமறிந்த எழிலுடைப் புதல்வா ! 


பான் 


நான் முதலா மெவ்வுயிரு நம்பனவ னாணையினாற் 
மையுற 

வியங்கியிடும் பரசுடையா னருளது தான் 
பேடன்மையுற வொன்றா தன் மீளவழிந் திடலென்றே 
வான் முதலா வறிந்ததென மலரவனே மொழிந்திட்டான் . 


கடன கனான் மனைமக்கள் கருதரிய திருவெல்லா 
மிடலுறவே யெஞ்ஞான்று மிசைவுறவே வுளவாகும் 
கடனழியிற் கண்டனவுங் காணாம லழிந்திடுமே 
மடனிலா ரிஃதறிவர் மதியுடையை துயரென்னே . 


என்று 

கூறிய அலாவனுடைய அருமையான அருண் 
மொழியை அன்புடன் கேட்ட வசிட்டமாமுனிவர் தந்தையான 
மலாவன் மலரடி பணிந்து எந்தாய் ! எனக்குப்பின் என் குலம் 
எச்சமின்றி அழிதல் தகுதியோ ? யானுந் தக்கவனாவேனோ ? 
தக்கார் தகவிலர் அவரவர் எச்சத்தாற் காணப்பமென்றே ? 


36 , வது வசிட்டருக்கலாவன் அருண்மொழி பகர்ந்த படலம் . 67 


என்று 


அதனால் மக்கட்பேற்றை வாய்ந்து குலக் கேடில்லா . குண 
மொழியொன்று அடியேனுக்கு அருள வேண்டும் 
வணங்கி விண்ணப்பஞ் செய்திட்டனர் . 
அது கேட்ட 

அயஜா கூறுவாராய னார் ; அருமைப் புதல்வா ! 
நின் புதல்வர் அனைவரும் ஊழ்வினையால் ஒழிந்தனர் . அவர்க்கு 
ஒருபோதும் உய்வதில்லை . ஆனாலும் நின் மக்களுள் முதல் 
சத்தி என்பானுடைய மனையாள் கருவுற்றிருக்கின்றாள். நின் 
பேரன் உண்டாவான் . விசுவாமித்திரனுடைய ஏவலால் நின் 
புதல்வர்கள் அனைவரையும் அரக்கனே அழித்தமையால் மீட்டும் 
அழிக்கவொட்டால் அக்கருவைக் காத்தல் நினது கடமையாம் . 
அதனால் சண்பகக்காடென் னுந் திருநாகேச்சுரத்தில் திங்களிற் 
சிறந்த கார்த்திகையில் நின் மனைவி , நின் மகன்மனை முதலிய 
சுற்றங்களோடு சென்று சான்று பிள்ளையார் , நந்திபெருமான் , 
இவர்கள் விடைபெற்று கூசாதார் நெஞ்சே குடி கொண்ட 
நாகேச்சுரப்பெருமானை வழிபட்டு , சண்பகமரத்தை விதிப்படிப் 
போற்றி , குன்றமுலையம்மைபையும் , மலைக்குமரியையும் , மங்கை 
பாகத்தலைவரையும் வணங்கிப் போற்றிப் புழுகுக்காப்புத் திரு 
நாள் , சந்தனத் திருநாள் , மங்கைபாகத்தலைவருக்குப் பூத்திரு 
நாள் செய்து ஞாயிறு தோன்றுக்காலையில் அத்திங்கள் நிறை 
வெய்தும் வரை கதிரவன் திருக்குளத்தில் மூழ்கி என்னால் 
தோற்றுவிக்கப்பட்ட திருகானையும் விதிப்படிச் செய்து கருக் 
கொண்ட உன் 

மகன்மனைவியை முழ்குவித்தால் விரைவில் 
நினக்குப் போன் உண்டாவான் . 

விசுவாமித்திரர் சூட்சியும் விரைவில் விடுதலையாம் . இதனை 
விரைந்தியற்றிடுக என்று விண்ணோர் முதல்வனான நான்முகன் 
நன்கு புகன்று வானோர் வாழ்த்திட மறைந்தனன் .. 

அந்த அருண்மொழிப்படியே வசிட்டமா முகவர் மனைவி 
மகன்மனைவியர் முதலியவர்களோடு 

முதலியவர்களோடு திருநாகேச்சுஜங் 
கருதிப் புறப்பட்டனரென்பது , 

திருச்சிற்றம்பலம் . 
26-வது வசிட்டருக் கலரவன் அருண்மொழி பகர்ந்த படலம் 

முற்றிற்று . 


பர் 


68 


திருநாகேச்சுரப்புரானம் . 


73 - வது வசிட்டர் வழிபட்ட படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


( 


கொங்குண் கருங்குழலி ! நாகேச்சுரத்தலத் தல வாட்டா 
வழிப்பட்ட வரலாற்றை வழங்குவன் கேட்பாயாக வென் 

பாக வென்று மூல 
காய முதல்வர் முறையே கூறுவாராயினர் . 


வசிட்டமாமுனிவர் வாழ்க்கைத் துணையான அருந்ததி , 
மகன் மனையாள் , மாணவர் குழாங்கள் முதலியவர்களுடன் 
மகிழ்ச்சி பெரிதுற்றுச் சண்பகநகர் வந்தனன் , 


ஆங்கு சோலை முதலிய தூநல்லிடங்களிலே பறவையொலி , 
மறையொலி , மிகுந்தெழப் பல்லாயிரமிடங்களினின்று வந்து 
தங்கிய மைந்தர் பலர் நெருங்க மயிலாடலையும் , குயில் கூவலை 
யும் , அன்ன நடப்பையும் , அலரான செந்தாமரைகள் அலர்ந்து 
மணங்கமழ்வதையும் , தடாகக்கரையின் 

தண்மையையும் , 
அதனைச்சுற்றிய மரச்செறிவுகளினின்று ஒழுகாநின்ற நற்றேன் 
பெருக்கையும் அப்பெருக்கில் வீழும் வண்டொலிபையுங் கண் 
குளிரக்கண்டு களியாட்டயரா நின்றனர் . 


பின்னர் அம்முனிவா நற்றவமிக்க சுற்றக் குழாங்களுடன் 
தந்தையாகிய மலரவன் வாய்மொழியை மனத்துக்கொண்டு 
திருநாகேச்சுரமென்னும் திருக்கோயிலுட் . சென்று இன்கரும் 
பின்றன் னுள்ளாலிருந்த தேறற்றெளியானசண்பகப்பெருமானைச் 
சிந்தித்து , சூலத்திருக்குளத்தையும் அதனைக்காக்குங்காவலாள 
ரையும் வணங்கி வலஞ்செய்து , ஆங்குள்ள பெரியார் அருள் 
விடையும் பெற்று , மனைத்தக்க மாண்புடையளான வடமீனோ 
வடக்குநோக்கி இருந்து ஆழிப்புல் விரலில் அணிபெற அணிந்து 
அகத்தில் எண்ணியது இனிமைபெறக் கார்த்திகைத் திங்களில் 
மூழ்கிக் கதிரவன் , பிரமன் , தக்கன் , அம்மையார் , கணேசர் , 

, 
சக்தீசர், முதலியவர்களுக்கு அர்க்கியமன்புடனளித்து திருக் 


37 - வது வசிட்டர் வழிபட்ட படலம் . 


கண்மணியுடன் திருநீற்றைப் பதினாறு இடங்களில் முப்பத்தி 
ரண்டு பூட்டின் முழுதும் முப்புண்டரமாகத்தரித்து வாய்பே 
சாது சண்பகமரத்தடியிலார்ந்து அதன் எட்டுத் திசையிலும் 
எட்டுத்தேங்காயுடைத்து , எட்டு விளக்கிட்டு , எட்டுமா விளக் 
கேற்றி , 


இறையவனாஞ் சிவபெருமா னுருவானாய் 

மரவாசே யிலைக் டேவாய்த் 
தறை முளைத்தாய் தலப்பு கழைத் தருந்தேவுே 

கலைப்போதாய் தழைக்குங்கொம்பா 
மறைபெற்றாய் மறையங்கப் பழமுடையை 

யெண்ணியதை வழங்குந்தேவே 
பறையளிகள் முனியுடையை முக்குணவே 
ருடையாய்சண் பகமேபோற்றி . 


என்று இவ்வாறு பன்னிரண்டு திருப்பேர்கள் சொல்லி 
வலங்கள் கொண்டு போற்றி எட்டுத்திசைகளினும் வணங்கி எட்டு 
நாகங்களுக்கு நீராட்டி , சுந்தனம் சாத்தி , சர்க்கரைப் பால் 
சேர்த்தவெண்பாயசம் வைத்து வணங்கி வலம் வந்தனர் . 


விருப் 


அதன் பின்னர் அவர் அம்மரத்தின் அடி நீழலில் அன்புட 
னிருந்து ஐந்தெழுத்து , முருகன் மறை மூத்தபிள்ரைார் மறை 
ஓரெழுத்தாகிய வுண்மை மறை , முதலிய மர் திகங்களை முறைப் 
படி ஐயாயிரமாக ஓதி முடிவுறச்செய்து , பிறகு நண்பகலில் 
நீராடல் வணக்கம் முதலியன நன்கு செய்து எட்டு நாகங்களை 
யும் அப்போதும் முறைப்படி பூசித்து . நந்திபெருமானருள் 
விடை நயமுறக் கொண்டு கான்று பிள்ளையார் பால் விடை வி 
புடன் பெற்று செய்வதைக் சிந்தனை செய்து கொண்டு , மூவர்க்கு 
முதலாய . முக்கட்பெருமானான கண்பகப் , பெருமானுக்கு 
நீராட்டி அணியாடை யரியமாலைகளணிந்து நால்வகை இசைக் 
கருவிகளும் நன்கிசைத்திடப் போழகு தோன்றப் பதினாயிரம் 
விளக்கிட்டு , அளவிலா அமுதுவகை அருஞ்சுவையமைந்த பாயச 
வகை , சிற்றுண்டி வகை முதலிய மகா நிவேதனஞ் செய்து 
வழிபட்டுத் துதிசெய்வாராயினர் . 


4 


10 


திருநாகேச்சுரப்புராணம் . 


ை 


உம்பரா லறிய வொண் 

வுண்மையாய் நின்ற 
வம்பனே னறிவை யெல்லாம் 

மயக்கிட மாயை வைத்தா 
யெம்பெரு மானே யுன்ற 

னின்னருள் மறக்கும் பேயேற். 
சிம்பரே யுன்பா வன்பா 
லின்புற வருள்செய் வாயே 


எத்தனை கலைகள் கற்றே 

யெத்துணை நுனித்திட்டார் ஓர் 
மத்தவுன் னருளே யன்றி 

யறிந் திடப் பெறுவ தில்லை 
பித்தனேன் பிழைக ளெல்லாம் 

பிழைத்திடப் பெருமை கொண்டாய் 
முத்தனை யானே யெங்கண் 
முக்கணன் மருந்தே போற்றி 


நானென்ப தொன்று மின்றி 

நாடக நடித்திட் டாயே 
லூன் பெற நின்ற பேதை 

யுறுசெயல் குறையு மாமோ 
ஆன் 
ன் பெற்ற வைந்து மாடு 
மமரர்தங் கோவே யானாய் 
வான் பெற்றா ரமுதை யுய்ய 
வருாஞ்சை யுண்டாய் வாழ்க , 


அம்முறையே மங்கைபாகத் தலைவரையும் அம்மையாரிரு 
வரையும் வசிட்டர் வழிபட்டனர் . பின்னர் சபலையென்னுங் 
படவுட் பசுவினுதவியால் சிவனடியார்களுக்கு அறுசுவைய 
முதூட்டி அவர்களை வணங்கியவர்களுக்குக்காணிக்கையுடன் வெந் 
நிலைப்பாக்கு விருப்புடனளித்து அவர்களால் வாழ்த்தும் 
பெற்றுப் பின்னர் எச்சமான அமுதையுண்டு களிப்பாராயினர் . . 


37 - வது வசிட்டர் வழிபட்ட படலம் . 


71 


சம்முனிவர் பின்னர்க் கார்ச் திகைக்திங்கள் முடிய இவ்வா 
றே நடாத்தித் தன் மகன் மனையாள் கருவைக்காக்க வேண்டி 
கோதுமை சேர்க்க பாயசக்கை நால்வே கங்கரைகண்ட ஞானப் 
பொருளாகிய சண்பகப்பெருமான் திருமுன் வைத்துப் பதினாறு 
அந்தணர்களுக்குப் பூசிணிக்காய் , என் , பழம் , முதலியவைகளைக் 
தன் மகன் மனையாள் கையாலேயே கொடுக்கச்செய்தனர். அக் 
கார்த்திகைத் திங்கள் திருவிழா ஒன்பது நாளும் அவர் ஆயிரம் 
பெரியார்க்கு அமுகளிக்கும் போது எண்ணெய், உடை, காணிக் 
கை , ஆபரணம் அளிக்கச்செய்து அம்முறையே கடைஞாயிறில் 
-முழுக்கையும் மிகச்சிறப்பாகக் கொண்டாடினர் . 


கடை 


இற , புகல்வர்கள் மேற்க திபெற மீட்டும் அத்திருக்குளக் 
தில் மூழ்கிப் பெரியார்களுக்கும் காணிக்கையுடன் வெற்றிலைப் 
வாக்கு விருப்புடன் தாது தன்னுருவம் யாவர்க்கும் அறிய 
வொணா நிலையானவனான திருநாகேச்சுரப் பெருமானுக்கு , சித் 
திர மண்டபங்கள் , பாகசாலைகள் , கோபுரம் , ஆவரணம் எல்லா 
விடங்களிலும் விளக்குற நூமுயிரந் திருவிளக்கிட்டு குழலொலி 
யாழொலி , கூத்தொலி , எககொ லியொடு மாவழிபாடும் மகிழ் 
வுறப்பு ரிந்தனர் . 


முடிவில் சிவவழிபாட்டின் பயனனைத்தையும் குறியிலாக் 
கொடியேனை அடியேனாகச் செய்தவனான கூத்துடையானுக்கே 
தந்து பன்முறை வணங்கி , வலஞ்செய்து பிரியாவிடைபெற்று 
மகன் மனையாள் , மாணவர் குழாம் , வாழ்க்கைத்துணையான அருந் 
ததி , கடவுட்பசு , எல்லோருந் தம்மைசசூழத் தமது இருப்பிட 
மான இலை வீடணுகினர் . சின்னாளில் ஒருவரும் ஈங்கு அறியா 
வண்ணம் என்னுள்ளத்துள்ளே ஒளித்து வைத்த "சிறையானான 
திருநாகேச்சுரப் பெருமான் திருவருளால் போனார் பிறந்திடக் 
கண்ணுற்று மகிழ்ந்து , பராசரரெனப்பலருமறியப்பெயரிட்டனர் . 
இக்கதையைச் சொல்லுவோர் கேட்போர் எல்லோரும் எம்பெரு 
மான்றிருவருள் பெற்றின் புறுவரென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 
37 - வது வசிட்டர் வழிபட்ட படலம் முற்றிற்று , 


72 


திருநாகேச்சுரப்புராணம் . 


38 வது 


சிவபுண்ணியத்தினியல் புரைத்த படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 
மலையரையன் மகளுக்கு நெடியவனும் மலரவனும் தேடியுங் 
காணா நேருருவமுடைய சிவபெருமான் இந்நகரில் செய்யப்படும் 
வன்றத்தினியல்பைக் திருவாய் மலர்ந் தருள்வாராயினார் . 

புகழ்பெற்ற திருநாகேச்சுரக்தில் இறைவனைக் கருதிச் 
செய்யும் மெய்ம்மையறத் தின் பெருமை எவராலும் அளக் 
கொண்ணாதது . அந்நகரில் ஓர் சிவனறச்செயலைச் செய்வதாகச் 
செப்பினாலும் , அவர்கள் முற்பிறவியிற் செய்கதீவினை முற்றும் 
தீர்ந்தொழிகின்றது . கைப்பொருளைக்கொண்டாவது பிறர் 
பால் ஏற்றாவது சிவபுண்னியமான திருப்பணிகளை நடத்தவந்து . 
இருந்து , இயற்றுபவர் , குபேரனுக்கு நண்பனாகின்ற சிவமாம் 
பெருவாழ்வைப் பெறுவார்கள் . 

இந்நகரில் 

வந்து பிறர்க்கிட்டு 
எழ்பவர் மறுமையில் 

பெறுகின்றார் . 

இன்னும் 
தூயமனத்துடன் இந்நகரில் கிருப்பணியான சிவனறஞ்செய்பவர் 
மறுபிறப்புற்றுத் தாய்முலையுண்ணார் . 

அவ்வறஞ் செய்வதற்குப் பிறர்பால் பொருள் ஏற்கின்றவர் 
களை நகையாடுகின்றவர் அனை வரும் தன்றசையுண்ணும் அரு 
நரகிற்காளாகின்றனர் . சிவனறத்தைச் செப்பிப் பொருள் வாங்கி 
தமக்குரிமை யாக்குகின்றவர்கள் பெருநரகப்பேறு பெறுகின் 
றனர் . அவ்வறத்தைச் சொல்லிப் பொருள்வாங்கித் தம்மை 
அணிசெய்கின்றவர் மரத்தில் தொங்கும் பறவையாகின்றனர். 
சிவனறஞ் செய்கின்றவனை உரப்புவோர் ஐந்து பிறவிவரையில் 
கழுதையாகப் பிறந்தமர்வார் . அவர்கள் பால் வெகுளிகொண்ட 
வர் ஐந்து பிறவியில் புலியாய்ப் பிறப்பர் . 


வா 


அரசியல் 


இனித் திருநாகேச்சுரத் திருத்தலத்தில் சிவனறஞ்செய் 
கின்றேனென்று பொருள் திரட்டி வேறொரு அறத்தை இயற்றுப 
வர் சிவன்பால் தீங்கிழைத்தவராவர் . சிவனறத்தைச் செய்வே 
னென்று முயன்று அஃதியற்றாதுயிர்விட்டாலும் அவர்கள் சிவ 
னுலகு பெறுகின்றனர். 


38 வது சிவபுண்ணியத்தினியல்புகைத்த படலம் . 


73 


சிவனறஞ் செய்வேனென்று ஓரடிவைத்தவரும் தீவினை 
ஒழியப் பெறுகின்றனர் . சிவனறஞ் செய்ய நகர்கள் சுற்றிப் 
பொருள் பெறுவான் போகின்றவர் , பூமிபை வலஞ்செய்த 
பேற்றை அடைகின்றார் . 


சிவனறஞ் செய்பவனாய்ப் பிறர் உணவு உண்ணாது சிவ 
னறத்தின் இயல்பையுங் கேட்டுத் திவலையாயினும் தனது 
பொருளை அவ்வறத்திற்கே ஆக்குகின்றவன் சிவனுலகிற் 
செல்வன் . 


சிவனறம் புரிவோர் சிவனவன் பேரும் 

செப்புவர் சிவகதை கேட்போர் 
சிவவழிபாடு செய்பவர் வில்வந் 

தெரிவுற வெடுப்பவர் பசுவி 
லுவகையின் புல்லை யளிப்பவர் கிணற்றை 

உஞற்றினர் பூவன தெரியை 
நவமுற வியற்றி நீருணச் செய்வோர் 

நம்பனா ரிணையடி சார்வார் . 


திருநாகேச்சுரத்தில் சாதலும் பிறத்தலும் தளிர்த்தருளும் 
பெருமானுக்கு மேற்றுகள் விழாமல் மேற்கட்டிபைக் கட்டிக் 
காப்பவர் சிவஞானமும் , சிவன்பாலன்பும் பெற்றின்புறுவர் . 
நாகேச்சுரப் பெருமானுக்குச் சிறப்புறக் குடை , ஆலவட்டம் , 
எடுபிடி , வெண்சாமரம் முதலிய அணியுடைக் கருவிகளை அமைப் 
போர் எண்வகைத் திருவும் பெற்றின் புறுவர் . மணி , சங்கம் 
முதலிய வாங்கி வைப்பவர் மறுமையில் அரசியல் பெறுவார் .. 
பால் அபிடேகஞ்செய்யப் பசுக்கள் வாங்கி இடுவோர் அப்பசுக் 
களின்உரோமம் எண்ணிக்கையளவு காலஞ் சிவனுலகு எய்திவாழ் 
வர் . தூபதீபக் கருவிகள் வாங்கியளிப்பவர் , பசுக்கொம்பு , மணிக் 
கொம்பு , வாங்கி வைப்பவர் , பச்சிலைத் தோட்டம் வைப்பவர் , 
மஞ்சம் இடப முதலிய ஊர்திவிமானங்கள் செய்பவர் மேன்மை 
யான பட்டாலியற்றிய விசிறி , ஆலவட்டம் முதலிய செய்து 
வைப்பவர் , வாச்சியங்கள் செய்து வைப்பவர் , விளக்கிட வேண் 
டத்தக்க பல கருவிகளைச் செய்து வைப்பவர் , பூக்கள் எடுத்து 


நீ 


74 


திருநாகேச்சுரப்புராணம் . 


மாலைகட்டியிடுபவர் , வெள்ளி , பொன் , செம்பு மூன்றானுஞ் 
செய்த குடம்முதலிய கலங்கள் செய்து வைப்பவர் இன்னும் 
பதினாறு உபசாரத்திற்குரிய கலங்களெல்லாம் செய்துவைப்பவர் , 
துறக்கம் பெற்றுப் பெருஞ்செல்வத்திற்குத் தலைவராவர் . இந் 
ஜாகேச்சுரர் திருக்கோயிலைப்பு துக்கிடுவோர்மெய்ஞ்ஞானமுடைய 
ராய்ச் சிவத்தொண்டர் தலைவராவர் . ஒரு காரணம்பற்றியாவது 
திருக்கோயிலிலுள்ள புல்லைச் சிதைத்துச் செவ்வனே தூய்மை 
பெறச்செய்பவர் அளகையனாவர் . 


ஒருகாலத்தில் ஒரு பார்ப்பனப் பெரியோன் தன் பசுக் 
களைப்பாதுகாக்கவேண்டி இக்கோயிலுள்ள புல்லை யறுத்தனன் . 
அதனால் அவன் சிவனுலகடைவானானான் . இத்தலத்திற் செய்யப் 
படும் சிவனறத்திற்குண்டாகும் பயனைச் செப்பலரிகாகும் . 


இனிச் சிவபுண்ணியத்தைத் திவலை செய்தாலும் , செய்யத் 
தூண்டினாலும் வேறு காரணப்பற்றிச் செய்தாலும் செய்பவர்க் 
குதவி செய்தாலும் நினைத்த நலத்தை எய்தி இன்புறுவ 
ரென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 
38 வது சிவபுண்ணியத்தினியல்புரைத்த படலம் 

முற்றிற்று . 


39 வது திருத்தலத்திற் செய்த 
அ )த்தின் றன்மை காட்டிய படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


அறம்வளர்த்த அம்மையார் புல்லைக் களைந்த மறையவன் 
யார் ? அவன் எங்ஙனம் உய்ந்தான் ? அவன் வரலாற்றை அடி 
யேனுக்கு அநளிச் செய்ய வேண்டுமென்று 

விண்ணப்பஞ் 


39 -வது தலத்திற்செய்த அறத் தின்றன்மைகாட்டிய படலம் .75 


செய்ய மீளாக ஆளென்னையுடை யானாகிய சிவபிரான் திருப் 
புன்முறுவல் செய்து செப்பியருள் வாராயினர் . 


சணபகச் சோலைக்கு நிருதி மூலையில் மகழவனமமனபது 
ஒன்றுண்டு . அதனைக் கண்ணுற்றால் அளவில்லாத தீங்குகள் 
அழிந்தொழியும் . எக் நல முக் கைவரப் பெறலாம் . 


அத் திருநகரில் கபிலரென்பார் எவ்வகைப்பட் 
மறைகள் யாவும் எளிதிலுணர்ந்து , எத்தலங்களின் இயல்பை 
யும் உள்குவாருள்ளத்தினுள்ளா னியல்பையும் ஒருங்கே கடைப் 
பிடித்து , உணர்ந்தவராதலின் அச்சிவபிரான் திருப்பெயரையே 
இடைவிடாது சேப்பி அதையே சிந்தித்து அத்தவத்தால் 
மெய்ஞ்ஞானம் பெற்றுச்சிலையாற் புரமெரித்தார் திருவடிப்பேறு 
பெற்றனர் . 


அத்தலத்தில் திருக்குளத்தின் மேல்கரையில் தக்கன் 
மகளாய்ப் பிறந்த எம்பெருமாட்டி அவ்வுடலை நீத்து , மலையரை 
யன் மகளாய்ப் பிறந்தபோது , திருமணம் பெற ஆயிரமாண்டும் 
அருந்தவம் புரிந்தனள் . மின்காட்டுங்கொடி மருங்குலுமையாட்கு 
என்றும் விருப்பவனாகிய சிவபிரான் அந்த அருந்தவத்திற்கு 
அருள்புரிவான் , அத்தடாகக்கரையில் வைகாசித் திங்கள் 
விசாக நாளில் கடகத்தில் சீழ்த்திசைமுகமாய்த் தோன்றிக் 
காட்சி தந்தருளினார் . அச்சிவப்பெருங் காட்சியைச் செவ்வனே 
கண்ணுற்று , மலையரசியான அம்மையார் அங்கையால் அஞ்ச 
வித்து , வணங்கி , வழிபட்டு , அளவிலா ஆனந்தப்பெருங்கடலில் 
அழுந்தினர். இன்புருவாய அவ்விமய மகளைக் கடைக்கணித்து 
நல்லாய் ! நின்வேண்டு கோளென்னை நீ தவஞ்செய்ய யான் 
நினக்குத் தோன்றினமையால் இத்தலம் சிவபுரமெனவும் இத் 
தீர்த்தம் சிவ தீர்த்தமெனவும் பெயர் பெறுக . இனி இத்தலத் 
தில் என்னை எண்ணி ஒரு நொடிப்போதேனும் இருந்திடுவோர் 
என்னுடன் கலந் திடப்பெறுவர் . 


சிவ்புரமெனப்பட்ட இத்தலத்திலே( துர்விருத்தன் )தீயநெறி 
யனென்னும் மறையோன் ஒருவனிருந்தனன் . அவன் மறையவ 
னாக இருந்தும் மறையோ தல் ஒழுக்கம் முதலியன வின்றி , தென் 


76 


திருநாகேச்சுரப்புராணம் . 


புலத்தார் , தெய்வம் முதலியவிடங்களில் வழிபடல் சிறிதுமின்றி , 
ஐந்து பசுக்களை மேய்த்து அவற்றின் பால் , த.பிர் , கெய் முதலிய 
வற்றைவிற்று , உண்டு , இல்லிருந்து , உயிர்வாழ்பவனானான் . 


அவன் வீட்டில் எவ்வகையரும் காலை முதல் அரையிரவு 
வரையில் நெய் பாலன்றி வேறு எந்தப் பொருள்களையும் வாங் 
கிப்பேபாகக் கூலவாணிபமுஞ் செய்வான் ; நன்கு துயிலான் , நல் 
லுணவு உண்ணான் ; ஈல்லுடையுடுத்திடான் ; இன்வகையால் 
பிறர்க்கு உதவி சிறிதும் இல்லான் பணப்பித்தே பெரிதும் 
பிடித்தவன் . வைகறை முதல் மாலைவரை மாடுகளை மேய்ப் 
பான் . ஆனால் திருநீறு ஒன்று பூசுவான் . இவனுக்கு மக்கள் 
மூவருளர் . அம்மக்களும் இவனைப் போன்ற இயல்புடையவர் 
களேயாவர் . மனையாளை மனையிலிருந்து பால் , நெய் , தயிர் விற் 
கச் செய்வான் . மக்களில் ஒருவனை நெல் ஈட்டி வரச் செய்வன் . 
ஒருவனைத் தனக்கு எழுத்தாளனாக்கினன் . ஒருவனைத் தன் 
நிலுவை தண்டிடச் செய்வன் . ஒவ்வொருநாளும் வைகறையில் 
தான் பாலைக் கறந்து வைத்துத் தயிரைக்கடைந்து போவான் . 


5 து 


பின்னர்ப் பலகையிலமர்ந்து , அன்றன்று பணவரவைப் பிழை 
யான மனத்துடன் ஆராய்ந்து அதைப்பொருளிருக்கையில் திரட்டி 
வைப்பான் . நற்றினமாவது 

நாளுமறி பான் . 

மாடுகளுக்குப் 
புல் வேண்டிப் புதல்வர்களுடன் நீளிடைச்சென்று , நான்குசுமைப் 
புல் கொடுவருவான் . இதுவே இவன் செய்தொழில் ; இங்ஙனம் 
நடப்பானாகிய இவன் , ஒரு நாள் மாடுகளை மேய்த்துக்கட்டி 
முதல் மூன்று கமைகளைப் புதல்வரிடம் அனுப்பி அது போதா 

உன்னி , மற்றொரு கமைவேண்டிப் புதல்வர்களை 
விட்டுப் 

தான் மட்டும் 

புல்லுக்கு வெகு தூரம் 
அலைந்து அலைந்து கடைசியில் திருநாகேச்சுரஞ் சென் 

ஆங்குத் திருக்கோயிலினுள்ளே புகுந்து மூன்றா 
வது திருமுற்றத்தில் திருமஞ்சன நீர் விழும் முகவாயிலுக்கு 
3.5 ரே புல்லிருக்கக் கண்டு களிப்பு , வேணவாவோடு ஒரு 
பிடிப் புல்லைப் பறித்தனன் , அது நோக்கிய தக்ககன் அவனைத் 
தீண்டினன் . தீண்டவே அவனும் இறந்தனன் . அது போதே 
கூற்றுவன் றோழர் குலம் , உலக்கை , கயிறு முதவிய கைக்கருவி 


பிரிந்து 


றனன் . 


39 - வது தலத்திற்செய்த அறத் தின்றன் மைகாட்டிய படலம் ,77 


வந்து , 


டவிழ்த்து 


வலவ னவா 


? 


களுடன வந்து இவனைக் கட்டி இழுக்கையில் சிவகணத்தினர் 
அவர்கள் அ ன வரையும் அடித்து ஒதுக்கிக் கட் 

3 வானவூர் பில் ஏற்றிச் செல்லக் 
தொடங்கின அது போழ்து இபமத்தொண்டர் சிவத்தொண் 
டர்களை நோக்கி வணங்கி )- சிவக்கொண்டர்காள் ! தோற்ற முதல் 
இறுதிவரை மறத்டையே புரிந்த மடவோனை நீவிர் நொடித்தான் 
மலைக்குக் கொண்டு போவதெனான கடறு வீராகவென்றலும் 
அச்சிவத் தொண்டர் கூறுவாராயினர் . இயமத் தொண்டர்காள் 
இம்மறையவனானவன் முன்னர்ப் பாவி பேயாயினும் மிக 
நுண்ணிய கான அறயொன்று இயற்றினன் . அதனால் இவனை 
எங்கள் கொடி கான் மலைக்குக் கொண்டு செல்லுகின் றோம் 
என்றனர் -4 நு கேட்ட இபமதூதர்கள் , அவ்வந்தணன என்ன 
நுண்ணிய மமியற்றினன் ? அ தரே எங்களுக்கு இயம்புதல் வேண் 
இமென்று விண்ணப்பஞ் செய்யக் கேட்ட அன்புடைத்தொண் 
டர் அவர்களை நோக்கி , தூகர்காள் ! யாம் கூறுவதை அன்புடன் 
கேட்பீராக ! அவன் பிறந்த நாட்டொடக்கப் பாவிபேபாயினும் 
சண்பகப்பெருமானுடைய இடிந்ததிருக்கோயிலில் மூன்றாவது 
ஆவரணம்வரைவந்து , புல்லைப்பறித்தான் . இடிந்தகோயிலில் 
சிவபுண்ணியத்தை எரு சிறி கேலும் எவன் செய்கின்றனனோ 
அவன் சிவனே ஆகிறான் . இதில் ஐயுறவொன்றுமில்லை ; எல்லா 
நலங்களையும் எய்திவன் , 


பொய் கொலை களவி டு 

பொருந்திய குருவினில்லாள் 
மெய்யுற வின் ப முற்று 

மிகுமறம் புரிவானேலு 
மெய்தருஞ் சிவனார் கோயி 

லிடிந்திட வதனைக் கணடே 
யையவோ ரறத்தைச் செய்ய 
னவன் சிவ னாவ னம்மா 

. 


பாவிலில் புல்லைப் பறித்தவன் மேருமலையளவான 
பொன்னைத் தானஞ் செய்த பலனை அடைவான் . இவனோ பசு 
வின் பால் விற்கப் புலலைப் பறித்தவனாயினும் அக்கோயிலில் புல் 


78 


திருநாகேச்சுரப்புராணம் . 


லழிந்த அறக்கால் இவனை மீண்டுவாராநெறியருள் புரிபவன் மலை 
யிற் சேர்க்கின்றோம் என்று கூறி நொடித்தான் மலையில் அவ 
ஃனக்கொண்டு சேர்த்தனர் . அதைக் கேட் .. இயமதூதர் மகிழ்ந்து 
வீண்டு கூற்றுவனுலசைஉற்றனரென்பது . சிவபுண்ணிய பலத்தை 
அறிகின்றவர் . அதனை நம்பிச் செய்கின்றவர் சிவபிரான் 
திருவருட் பேற்றைப் பெற்றின் புறுவரென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 

39 வது திருத்தலத்திற்செய்த 
அறத்தின் தன்மை காட்டிய படலம் முற்றிற்று . 


40 வது 


சூலத்திருக்குளச் சிறப்புரைத்த படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


எல்லாவுலகுமான எழிற்பெருமான் இமயமலையரையன் 
பாவையை நோக்கிச் சூலத்திருக்குளச் சிறப்பு உரைத்தருள்வா 
ராயினர் 


சூலத்திருக்குளத்தை நினைத்தாலும் , தீண்டினாலும் , கண் 
டாலும் , எத்துணைப்பாவமும் , எளிதின் இரிந்திடும் . அதனில் 
மூழ்கி அதனை உழுந்தளவாக எடுத்து ஆசமனஞ்செய்தால் 
பெரும்பாவக்களினின்றும் விடுதலை பெறுகின்றான் , 


. 


ஒருமுறை தொட்டால் , பதினாபிரம் பௌண்டரீகஞ் 
செய்த பலனும் , ஒருமுறை வணங்கினால் , பதினாயிரம் குதிரை 
வேள்வி செய்தபயனும் , ஞாயிறு தோற்றத்தில் மூழ்குவோன் 
ஈசன் றன்மையையுமடைவன் ; மூழ்கின பின்னர் அப்புனித நீரை 
உண்பவன் உடலிலுண்டான பாவமும் தன் சுற்றத்தார் செய்த 
பாவமும் , நீங்கப்பெறுவன் . கார்த்திகைத் திங்கள் முற்றும் 
விதிப்படி மூழ்குவோன் சிவத்தன்மை பெறுவன் . மறுபிறப் 
படையான் . கார்த்திகை முதல் ஞாயிறில் மூழ்குவோன் மூன்று 


40 வது சூலத்திருக்குள சிறப்புரைத்க படவம் 


79 


பிறப்பிற் செய்த பாவமும் மூன்றாவதில் மூழ்கினால் கந்து பறப 
பிற் செய்த பாவமும் நாலாவதில் பத்துப் பிறவியிற் செய்த பாவ 
மும் கடைஞாயிறில் மூழ்கினால் கோடி பிறவியிற் செய்த பாவ 
மும் நீங்கப்பெறுவான் . 


அதற்காக ஓரடி எடுத்து வைப்பவன் பதினாயிச இராசசூய 
வேள்வி இயற்றிய பயன் பெறுவன் . கார்த்திகைத் திருவிழ் 
நிறைவெய்துகின்ற காலத்தில் அத்திரத் தேவரோடு மூழ்கினால் , 
மூன்று கோடி குலத்திற்பிறந்தாரை உய்விக்கச்செயவன். சூரிய 
பதத்தை விரும்பினோர் முதல் ஞாயிறிலும் , திங்கள் பதவியை 
விரும்பினோர் இரண்டாவதிலும் , அலரவன் பதவியைப் பெற 
நின்றவர் மூன்றாவதிலும் , திருமால் பதவியை விரும்பினோர் 
நாலாவதிலும் , திரு முதலிய எல்லாவற்றோடும் இறைவனை 
அடையவேணடில் கடை ஞாயிறிலும் மூழ்கக் கடவர்கள் . 

இனிக் கார்த்திகைத் திங்களில் கார்த்திகை நாளில் 
முழுகினால் கோடி வேளவிப் பயன் முற்றுமடைந்து இறைமை 
யைப் பெறுவன் . அத் திங்களில் முதல் திங்கட் கிழமையில் 
அரசனாயும் இரண்டாவது திங்கட்கிழடையில எவ்வகை வேள் 
விப் பயனையும் பெற்றுத் துறக்கம் புகுவான் . மூன்றாவதில் 
பொற்றானப் பயனை அடைவதோடு கோடி வேள்விப் பயனையும் , 
நாலாவதில் எழுலகுக்கும் எழிலாசாய் ஈசனுருவையும் , ஐந்தா 
வதில் கோடி குலத்திலுள்ள பிதிரர்களை மேற்கதி செலுத்தித் 
தானுங் கையிலையைப் பெறுவன் . மாசியில் மூழ்கினால் பெரும் 
பாவம் அறும் . ஆவணித் திங்கள் அமாவாசையில் செய்ந்நன்றி 
மறந்த மறத்தின் நீங்குவன் . தை மாதப்பிறப்பில் மாபாவ நீங் 
கித் தூயனாவன் . மாசியில் அமாவாசையில் மூழ்கினால் பிரம உலகு 
பெற்றுய்வன் . மாசிப் பௌர்ணமியில் கதிரவன் , திங்களாகிய 
இருவர்களையும் இராகு கேது தீண்டுங்காலம் , அயனம் , வியாதி 
பாதம் , சிவனிரவு , பிரதோடம் முதலிய புண்ணிய நன்னாளில் 
மூழ்கினால் சூரியவுலகடைந்து இன்புறுவன் . 

இனிச் சிறிது அதில் மூழ்கும் விதியும் கூறப்படும் . அதில் 
மூழ்குவோர் முதலில் அக்குளத்தைக் காக்குக் காவலாளர்கனி 
டம் விடைபெற்றுக் கொண்டு , மூழ்கிப் பிறர்க்கு இயன்றன 


80 


திருநாகேச்சுரப்புராணம். 


எண் 


கொடுத்து என் சிந்தையுள் ஊற்றள உண்ணாமுதாகிய திருநா 
கேச்சுரப் பெருமானையும் , சண்பகமாத்தையும் , அம்மையா 
ரிருவரையும் , மங்கைபாகத்தலைவரையும் , நந்திபபெருமானையும் , 
சான்று பிள்ளையாரையும் , தக்ககனையும் , அன்புடன் கண்ணுற்று 
அகமகிழ்ந்து வாழ்த்தல் வேண்டும் . பின்னர்ச் சண்பகமாத்தடி 
போந்து ஐந்தெழுத் தோதி அதைவில்வத்தால் - பூசித்தல் 
வேண்டும் . 

இனி உடற்பிணிகள் நீங்கவேண்டினோர் வைகாசித் திங் 
களில் அமாபக்கத்தில் துவாதசியில் எல்லா ஞாயிறுகளிலும் 
மூழ்கினால் அவை முற்றும் நீங்கப்பெறுவன் ; திருவையும் பெறு 
வன் ; அதன் விதியுங் கூறப்படும் . அவ்வாறு மூழ்குவோன் 
மூழ்கு முன்னர் மூன்று முறை ஆசமனஞ் செய்து மும்முறை 
வலம் வந்து , மும்முறை 

வணங்கி , டிசைகளிலும் எட்டு 
நாகங்களுக்கும் வணக்கஞ் செய்து , அவர்கள் விடை பெற்றுச் 
கொண்டு மூழ்கல் வேண்டும் . அதன் பின்னர் இக்குக்கரையி 
லுள்ள முனிவர்களையும் , அதன் கேவர்களையும் , அம்மையாரிரு 
வரையும் , மங்கைபாகத்தலைவரையும் , சண்பகமரத்தையும் , சிந் 
தித்து வணங்கி , அர்க்கியங்கி காரித்து , உடை உடுத்தித் திரு 
நீறு , திருக்கண்மணி , முறைப்படியே பூண்டு , காராம்பசு , 
வெண்பட்டு , கம்பளம் , நெய் , பழங்கள் , தாம்பூலம் , கற்பகமரம் , 
தயிர் , கோதுமைப் பாயசம் . எள்ளு நண்டை , மா வருண்டை 
முத்து , பவழம் முதலியன தானஞ்செய்து சண்பகமரத்தடி 
போந்து ஐந்தெழுத்தோதி எட்டுமா விளக்கேற்றி மாகி வேதனஞ் 
செய்து நாகேச்சுரரையும் மங்கைபாகத்தலை வரையும் அம்மை 
பாரிருவரையும் சான்று கணபதியையும் முறைப்படி வழிபட்டுச் 
சிவத்தொண்டர்களுக்கு அன்னமிட்டுக் கடை ஞாயிறில் செய் 
தனவெல்லாம் நாகேச்சுரப்பெருமானுக்கே ஏற்பித்து , வணங்கி 
னால் எல்லாப் பாவங்களினின்றும் நீங்கி இறைவன் திருவடிப் 
பேற்றையும் பெறுவன் . இதனைச் சொல்லுவார் கேட்பார் திரு 
வெலாம் பெற்று எம்பெருமான் திருவடிப் பேற்றையும் பெற் 
மின்பு றுவரென்பது . 

திருச்சிற்றம்பலம் . 
40வது சூலத்திருக்குளச் சிறப்புரைத்த படலம் முற்றிற்று ,. 


( 


41 - வது புறாவின் பேறுரைத்த படலம் . 


8 


41 - வது புரவின் பேறுரைத்த படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


மூத்தவனாயுலகுக்கு முந்தினவனான சிவபெருமான் மலை 
-- ன் மகளை நோக்கி மாதே ! சூலத்திருக்குளத்தின் சிறப்பு 
மிகச்சிறந்தது என்பதை இன்னும் உனக்கு அறிவிக்கிறேன் 
என்று உரைத்தருள்வாராயினர் . 


அப் புனிதநீரைப் பறலைக் கூட்டமும் தொட்டவள்வில் 
மேற்கதி பெற்றன . முற்காலத்திலே புறவு ஒன்று கார்த்திகைத் 
திங்கள் கடைஞாயிறில் கதிர் படுங்காலையில் அக்குளத்தில் 
விழுந்தது . அது போது அது மேற்கதி பெற்ற 

பற்ற வரலாறு 
ஒன் துண்டு, 


முன்னொரு காலத்தில் காம்போச நகரத்தில் கண்ணுவர் 
கோத்திரத்தில் தோன்றிய மறையவன் ஒருவன் இருந்தனன் . 
அவன் வேதம் , ஆகமம் , அங்கங்கள் , கலைகள் முதலிய நூற்கள் 
முற்றும் பயின்றவன் , மந்திரம் , யந்திரம் பயின்றவன் ; சிவ 
தருமங்கள் , சிவபூசை செவ்வனே செய்பவன் ; பிறரிடத்துத் 
தொண்டு செய்து உண்டு வாழ்பவன் ; அவனுக்குச் சிவயோகி 

பெயர் கூறுவர் . அந்தணர் , அரசர் , வணிகர் , வேளாளர் 
முதலியவர்களுடைய வீட்டிற சென்று சிற்றுார்களிலும் , பேரூர் 
களிலும் , தோட்டங்களிலும் , உடல் வருந்த உழைத்து உண்ப 
வன் , திருநீறு திருக்கண்மணிகளைப் பூண்டு எல்லாரும் தன் 
போல் மந்திரங்களைப் பயின்றிடப் பயிற்றிடுவன . 


என் 


இவ்வாறு நடக்கின்ற சிவயோகி என்பானுக்கு முன் செய்த 
வணையால் ஓர் நினைவு உண்டாயிற்று , அஃதாவது : - பொரு 
ளாசையால் செய்யாத சிவனறங்களைச் செய்ததாகவிலைப்படுத்திப் 
பணஞ்சேர்க்க எண்ணி ஓர் வேளாளன் வீடு சென்று அவனை 
நோக்கிப் பிள்ளாய் ! இரதத் தைத்திங்களில் கதிர் படுகாயில் 
தூய்மையாக எழுந்து அன்புடன் தூய்மையான வில்வங்கொண்டு 
இறைவனை வழிபட்டால் அவன் ஐந்து பெரும்பாவமியற்றிவை 

11 


82 


திருநாகேச்சுரப்புராணம் . 


னாபினும் , ஒரு கணப்போதே அவை நீங்கித் தூய்மையுடையவனா 


வான் . 


பலனை 


இன்னும் இழிந்த தொழில் , தந்தைபை நிந்தித்தல் ; உண் 
ணத்தகாத இடத்திலுண்டல் , பூணூல் முதலியவற்றை விற்றல் , 
சிவன்பால் தீங்கிழைத்தல் , தனக்குரியால்லாத மாதர்களது 
தோளைக்கூடல் , பிறர்க்குத் தீங்கிழைத்துப் பிறரால் இகழப் 
படுதல் , முதலிய குற்றங்களையுடையனாயினும் அவை முற்றும் 
நீங்கப்பெற்றுத் தூயனாகின்றான் . ஒருவன் தைத்திங்கட் பிறப் 
பில் மூழ்கி , வில்வத்தால் சிவபிரானை வழிபடச் சிவலிங்கம் , வீடு , 
பூமி . கன்னி முதலியவற்றோடு துலாப்புருட தானமுஞ் செய்த 

அடைந்து சிவத்தன்மையையும் அடைவன் ; ஆதலால் 
மாசித் திங்களில் சிவனிரவில் மனம் , வாக்கு , காயம் என்னும் 
மூன்றிலும் தூயனாய் , அளவில்லாத வில்வ வழிபாடு செய்த 
அறம் என்னிடம் இருப்பதால் , அதை நீ பெறுவாயானால் .. 
உனக்கு நன்மையுண்டாமென்று சொல்லி அவன் கையில் நீரை 
விடுத்தான் . அவன் அதனை வெறுப்புடன் ஏற்று அம்மறைய 
வனை நோக்கிக் கூறுவானாபினன், மறையோய் ! என் மனைவியோ 
நற்குண நற்செய லுடையளல்லள் ; யானும் பொருளுடையவ 
னல்லன் ; இப்பயன் எப்படி என்னை அடையும் என்றனன் . அப் 
போது அவன் மனையாளும் அம்மறையவனை வீட்டை விட்ட 
கலுக வென்று , பன்முறை கூறியும் , பொருளாசையால் அம் 
மறையவன் அவ்வில்லத்தை விட்டகன்றிலன் . பின்னர் அவ் 
வேளாளன் குறிப்பால் அவனை வெளியில் அழைத்து வந்து 
மந்தணமாகக் கூறுவானாயினான் . 


மறையோய் ! என் மனையில் இது போது நெல் முதலிய 
பொருள்கள் எதுவுமில்லை யாயினும் என் வாழ்க்கைத் துணை 
பாள் ஓரணுவளவேனும் பிறர்க் கீந்திடத் துணியாள் ; ஆகலால் 
என்பால் தயையுற்று நுமது இல்லிற்கு ஏகுவீர் ; யான் மாலைப் 
போது எது வா பினும் கொண்டுவருவனென்றனன் . அதுகேட்ட 
அம்மறையவன் , தனது வீட்டகத்திற் சென்று மறு சாட் காலை 
பில் மீட்டும் அவ்வேளாளன் இருப்பிடம் வந்தனன் ; ஆங்கு 
வேளாளனை நோக்கி நீ நேற்று மாலையே வருகிறேன் என்று 


41 - வது புறாவின் பேறுரைத்த படலம் . 


33 


கூறினாய் ! இன்று இன்னும் வந்திலாய் ! நின் வாய்மொழி பொய்த் 
ததே யென்ன ? அதற்கு அவன் மிகவும் அஞ்சி அஞ்சலித்து 
என் பிழையைப் பொறுத்தருள்க ; என்பால் ஒருபொருளும் எய் 
தாமையால் வந்திலேன் என்று வணங்கினன் . 


அதுகேட்ட அவன் மனையாள் ஆங்கு விரைந்து வந்து மறை 
யோய் ! என் கொழுநனிடம் யாது கொண்டனை ! கொழுநனை 
நோக்கி இம்மறையனுக்கு யாது வழங்கினை என்று உதடு துடிக் 
கக் கொடுஞ்சொலுரைத்துப் பல்லைக் கடித்துப்பயமுறுத்தினள் . 
அது போது அவ் வேளாளன் பார்ப்பனப்பெரியோனை முதனாள் 
மொழிந்தபடியே மொழிந்து அவனகத்துக்கு அணுகச்செய் 
தன்ன் . ஆம்முறையே அடுத்தநாளும் அவ்வேளாளன் போகா 
மையால் அவன் மனைவியில்லாச் சமயம் அறிந்து , அவனகத்திற்குச் 
சென்றனன் . வேளாளன் அம்மறையவன் பால் பிழை பொறுக்கக் 
கேட்டுக்கொண்டு இரண்டு மரக்காலு 

ள்ள நெல்லைக் கொடுத் 
தனன் , அதைப் பெற்று மறையவன் செல்லும் போதே வழி 
யிலேயே சோமவார நோன்பு , சிவனிரவு நோன்பு , முதலிய 
நோன்புகளான அறங்களை விற்று ஆடை அணி முதலியவற்றைப் 
பெற்றுத் தன தசும் போந்து துயில்வானாயினன் . இவ்வாறே 
தான் செய்யாத அறங்களைச் செய்ததாகச் சொல்லி வஞ்சக 
செய்து பல ரிடமும் பொருள் கொண்டு திரிந்த பாவியான மறை 
யோன் ஓர் அசவந் தீண்ட மாய்ந்தனன் . அவனைக் காலதூதர் 
கடுமையிற் கொண்டு பலகருவிகளாலும் வருத்தி ஐந்து நூறா 
யிரம் ஆண்டு இரௌரவாதி நரகிற்றள்ளித் துயருழக்க விடுத் 
தனர் . அவன் செய்த மறத்திற்குரிய அவ்வெல்லை கடந்திட 
மீண்டு பூவுலகில் ஐந்து பிறவியில் நாயாயும் , மூன்றில் வானம் 
பாடியாயும் , ஐந்தில் பூனையாயும் , மூன்றில் புறாவாயும் பிறந் 


தனன . 


வித்தக னாத மீசன் விழையறஞ் சிறிது தானு 
நித்தமு நெறியிற் சேரா நிலையுடைப் பிறவி யெல்லா 
மெத்தனை வரினு நீங்கா திணைந்திடத் தூய்மை பந்த 
வுத்தமனருளிற் சார்த்து முறுவலி யுடைய தன்றோ 


84 


திருநாகேச்சுரப்புராணம் . 


அப்புறா ஓர் சிறிது சிவபுண்ணியத்தால் இறைவனுக்குப் 
பெரிதும் விருப்பமான சண்பகவனம் என்னுஞ் சிவத்தலத்தில் 
கதிரவன் திருக்குளக்கரையில் ஒர் கூவிள மரத்தில் தங்கிற்று , 


அப்புறாக் கதிரவன் திருக்குளக்கரையில் கூ விளமரத்தின் 
மீது தங்கிய அமயம் , கார்த்திகைத் திங்களின் கடைஞாயிறில் 
திருவிழா நிறைவெய்தச் செய்யும் புனிதநீர் கொண்டாட்டமும் 
வந்தது . அப்போது அப்புறா தன்னை ஒரு பருந்து உண்ண 
நினைத்து வரக்கண்டு ஓடிற்று . அதைத் தூரத்திச் சென்ற 
வருந்து அதனைப்பற்றியடித்திட அதனால் அடியுண்ட புற 
மயங்கி அத்திருக்குளத்தில் விழுக்கது . அப்புனிதநீர் வழங்கி 
யருள எழுந்தருளிவந்து என்பொடு கொம்பொடு ஆமை இவை 
மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே நின்ற சண்பகப் பெருமான் 
திருமுன் அத்திரத்தேவர் மூழ்கும் போது அமரர் , முனிவர் முக 
வியவர்களால் துதிக்கப்பெற்றதும் , எய்தினோர் எண்ணியதை 
எளிதில் அளிக்குமியல் புற்றதுமான அக் குளத்தில் அழுந் 
தினமையால் , கற்றார்க்குங்கல்லார்க்கும் எல்லார்க்கும் இன்னருள் 
அனிக்குஞ் சிவபிரான் அருள் கிடைத்திட அப் புறா வடிவம் 
மாறித் தேவவுருவினைப் பெற்று இன்னருள் தந்த இன்பப்பெரு 
மானான நாகேசப்பெருமானை வணங்கி வலவனேவா வானவூர்தி 
பெற்று நொடித்தான் மலை சென்று இன்புற்றது . 


திருச்சிற்றம்பலம் . 


41 - வது புறாவின் பேறுரைத்த படலம் முற்றிற்று . 


42வது 
புறாவைத் துரத்திய பருந்து பேறு பெற்ற படலம் . 

திருச்சிற்றம்பலம் . 


முற்றும் நமையாளுடைய முக்கண் முதல்வனான சிவ 
பிரான் கிளிமொழிக்கு சூலத்திருக்குளத்தின் மூழ்கிய புறாவின் 
பெரும்பேற்றைக் கிளந்தருளுவாராயினர் . 


42 - வது புறாவைத் துரத்திய பருந்து பேறு பெற்ற படலம் 


இனி அப்பருந்து முற்பிறப்பில் குருவினுக்கிழைக்த குற்றத் 
தால் காம்பீலிய நகரத்தில் மறைபவர் குலத்தில் காசிபர் கோத் 
திரத்திற் பிறந்தது . அவ்வாறு பிறந்த மறையவன் எல்லாக் கலை 
களையும் இனிதே ஓதினவனாயினும் எஞ்ஞான்றும் உண்ணத் 
தகாதவைகளை யுண்டும் , செய்யத் தகாதவைகளைச் செய்தும் 
பொய்ந் நூல்களை மெய்ந் நால்களென்று துணிந்து மிருந்தனன் . 


அப்போது ஒரு மாமுனிவர் வேள்வி இபற்றப் பொருள் 
வேண்டிக் காம்பீலிய நகரத்தில் ஒரு செல்வனிடஞ் சென்று 
இரந்து வேண்டினர் . அம்முனிபை இம் மறையவன் தனியே 
அழைத்து , நீ வாங்கும் பொருளில் எனக்கு அரைப்பாகம்: 
அனிப்பாயானால் என் நண்பனான 

இச்செல்வன் நினக்குவேண்டும். 
பொருளை விரும்பி ஈந்திடச்செய் வேனென்றனன் . அதற்கு அம் 
முனிவர் வேள்விக்கு வேண்டிய பொருளை நினக்களித்தால் தினக் 
கும் எனக்கும்பாவம் வந்திடுமென்று கூற அது கேட்ட அம் 
மறைய வன் வெகுண்டு அவரை இழித்துரைத்துக் செல்வனையும் 
பொருள் கொடாவண்ணஞ் செய்தனன் . 


உன்னிய பொருளை வேண்டி யொருவன் பா விரப் போற் கீயத் 
தன்னிலு மியலா தேனுந் தகைந் திட நிற்பா ஜாபின் 
மன்னுதன் குலமு மாய மாய்விலா நரகிற் சென்றும் 
பின்னுமே பிணத்தைத்தின்னும் பருந்தெனப் பிறப்பானென்பார் 


அப் பெருங் குற்றத்தால் பிணத்தினைத் தின்னுக் பருக் 
தாய்ப் பிறந்தனன் ; அப்பருந்து சிறிது சிவபுண்ணியத்தால் 
இறைச்ரி தேடி இந்தத் திருநாகேச்சுரத் தலம் வர்தது . இப் 
பறவை இதற்கு முன் ஏழாவது பிறப்பில் மறையவனாகப் பிறந்தது ; 
அம்மறையவன் சிவனார் திருக்கோயிலில் ஒரு கணிகையின்பாற் 
பேசிட் அங்குள்ள திருவிளக்கைத் துண்டினன் ; அன்றிரவு 
கார்த்திகைத்திங்களில் அம்புலிவாரமான தால் அஃதே சிவனற 
மாயிற்று அவ்வறப்பயனால் அப்பிராமணனான பருந்து . இந்த 
நாகேச்சுரத்தலத்தில் கதிரவன் திருக்குளத்தில் கார்த்திகைத் 
திங்கள் கடைஞாயிறில் திருவிழா நிறைவெய்தச் செய்யும் ,புனித 
நீராட்டக் கொண்டாட்டத்தில் மூழ்குகின்றவர்களையும் , அத் 
திருக்குள நீரையும் , அங்கு எழுந்தருளிய சண்பகப் பெருமா 


திருநாகேச்சுரப்புராணம் . 


னையும் கண்ணுற்றுக் களித்த பயனால் பருந்தின் பிறவியைக் 
கழித்துச் சிவபெருமான் திருவருட்பேற்றைப் பெற்றது . 


இனிக் கீழ்த்திசையில் கண்ணுவ தீர்த்தமும் , அக்கினி 
மூலையில் அக்கினி தீர்த்தமும் , தெற்கில் பராசர தீர்த்தமும் , 
கிருதியில் கௌ சமதீர்த்தமும் , மேற்கில் , பிரமதீர்த்கமும் , காற் 
றின்மூலையில் பிருகுதீர்த்தமும் , வடக்கில் சந்திர தீர்த்தமும் , 
ஈசானத்தில் வசிட்ட தீர்த்தமும் , ஆகிய எண்வகைப்பட்ட புனித 
நீர் நிலைகள் முற்றும் இக்கதிரவன் திருக்குளத்திலேயேஉள்ளன. 

இன்னும் தேவர் , முனிவர் , அசுரர் முதவியவர்களால் வழி 
படப்பெற்றதும் , இறைவனுக்கே இனியதும் , எண்வகைத் திரு , 
அன்பு , அறிவு , ஆசையின்மை முதலிய எல்லா நலங்களையும் 
அளிக்கத்தக்கதும் இம்மை மறுமை வீட்டையும் எளிதில் எய்து 
விப்பதும் எண்வகையான நாகங்களால் காக்கப்பட்டதுமான 
இக்குளத்தின் மேல் கரையில் கதிரவனால் நியமிக்கப்பட்ட வில்வ 
மரத்தை யாராயினும் ஒரு முறையே கண்ணுற்றுக் களிப்பமேல் 
அவர்கள் சிவபிரான் திருவடிப் பேற்றிற்கு உரியவராவர் . 


ஓ 


இத் திருக்குளஞ் சிவபிரானது சூலத்தால் தோற்றினபடி 
யால் சூலத்திருக்குளமெனவும் , தக்ககனால் காக்கப்பட்டமையால் 
தக்ககன் தீர்த்தமெனவும் , கதிரவனால் கொண்டாடப்பட்டமை 
யால் சூரியதீர்த்தமெனவும் , மூன்றுலகத்தும் புகழ்பெறாகின்றது . 

இன்னுங் கதிரவன் திருக்குளத்திலேயே ஒருமுறை மூழ் 
லே காமம் வெகுளி மயக்கமுடைமை , குரு , அரசன் , 

பெரி 
யார் , நண்பர் , முதலியவர் பாலிழைத்த குற்றம் செய்ந்நன்றி மறத் 
தல் , கோன் புவிடல் , சிவவேடம் மறை இவற்றின் நிந்தனை , 
மெய்யைப்பொய்பெனல் , அடங்காமை , வில்வமரம்வெட்டல் , 
உண்பார்க்கு வஞ்சனை , நம்பினோரைக் கெடுத்தல் , கோட்சொல் 
லல் , உண்ணாவுணவுண்டல் , பூந்தோட்டஞ் சிதைத்தல் , ஓடை 
கிணறு தூர்த்தல் முதலிய பெரும்பாவங்களனைத்தும் நீங்கித் 
தூயராகின்றார்கள் . 

வைகாசித் திங்கள் சுக்கிலபக்கம் பௌர்ணமியில் மூழ்கின 
வர் பாவம் அவர் உரோமத்து வாரத்தால் ஒழிகின்றது அத்திங் 


42 - வது புறாவைத் துரத்திய பருந்து பேறு பெற்ற படலம் . 37 


கள் விசாகநாளில் புனிதநீர் கொண்டாட்டத் திருநாளில் மூழ் 
கினால் கோடி குலத்தின் முன்னோர்களை மேற்கதி பெறச் செய்து 
தானும் மேற்கதி பெறுவார் . இப்பிறவியினும் இதற்கு முன் 
நூறு பிறவி களிலும் செய்த பாபங்கள் அனைத்தும் அகலப் 
பெறும் . மார்கழித்திங்கள் திருவாதிரையில் மூழ்கினால் கோடி 
கோதானஞ் செய்த புலனையும் ஆயிரங் குதிரைவேள்விப் பலத் 
தையும் அடையலாம் . சிவனிரவில் மூழ்கினால் எல்லாத் தரனப் 
பலங்களின் மேலான பலனடைவார்கள் . 

க் கதிரவன் திருக் 
குளப் புனித நீரைக் கண்டவளவிலேயே வற்கடத்தில் 
பட்டபலனை எய்துவர் . 


உணவு 


பாவமாகிய காட்டிற்கு நெருப்புப் போன்றும் இன்பத்தை 
எலிதில் அளிக்கும் இத் திருக்குளப் பெருமையைக் கேட்டவர் 
சொன்ன வரெல்லாரும் புதல்வர்ப்பேறு முதலிய எல்லாப் பேறு 
களனைத்தும் பெற்று இன்புறுவசென்பது . 


திருச்சிற்றம்பலம் . 


43 - வது புறாவைத் துரத்திய பருந்து பேறுபெற்ற படலம் 

முற்றிற்று . 


43 வது பல திருக்குளச் சிறப்புரைத்த படலம் . 


திருச்சிற்றம்பலம் . 


எவையுளும் எள்ளுமெண்ணெயும் போல் நின்ற வெந்தை 
யான சிவபிரான் மலையான் மகளை நோக்கி இந்திரத்திருக்குளத் 
தின் இனிய வாலாற்றை முதலில் இயம்பியருள்வாராயினர் . 


ஒருவர் இந்திரப் புனிதநீர்நிலையைக் கண்ணுற்ற போதே 
அவர் கூடத்தகாத புணர்ச்சியாலுள தாகும் பாவமும் ஒழியவே , 
புதவ்வர்ப்பேறு , திரு , புகழ் , ஞானம் முதலிய பேறுகளை அடை 
கின்றனர் ; ஐபமில்லை . இது நாகேசப்பெருமானுக்கும் இயம 
தீர்த்தத்திற்கும் வாயுமூலையிலுள்ளது . 


SS 


திருநாகேச்சுரப்புமாணம். 


இந்திரன் , கந்தருவர் முதலிய தேவர்களோடு தன்னுடல் 
தீநாற்றமாற மகிழமாத்தடியிலிருந்து தவம் புரிந்து தன் பெய 
ரால் இத்திருக்குளஞ் செய்து மூன்று காலத்தும் மூழ்கிக் கடல் 
நஞ்சை யமுதாக்குங் கறைக்கண்டனான சிவபிரான் திருவருளால் 
நறுநாற்றம் பெற்றுப் போகும் போது இத்திருக்குளத்திற்கு அள 
விலாத சிறப்புக்களை அளித்தனர் . அன்புடன் இதில் மூழ்கு 
சின்றவர்களனை வரும் எண்ணிய பலனைப் பெற்று இறைவன் 
திருவடித்தொண்டு புரிபவராவரென்று வரமளித்துஞ் சென்ற 
னன் . இதனால் இகற்கு இந்திரத்தீர்த்தமெனப் பெயருளதா 
யிற்று . 


இதில் சுக்கிலபக்கப் பஞ்சமியில் இந்திரனைக் கருதி மூழ்கி 
மகிழமாத்தடியில் முருகப்பெருமான் மந்திரத்தை யோகி , 
தீர்த்த தவரான இந்திரனையும் மங்கைபாகத் தலைவர் , கண் 
ணுவர் , வாயு முதலிய காவலாளர்களையும் 

து தித்து கன்னி 
தான முதலியவற்றைச் செய்தால் எண்ணியதும் பெற்றுக் 
குபோசெல்வத்தை அடைகின்றனர் . 


இனி மலை முலையம்மை பார்க்கு அண்மையில் ஈசான திசை 
யில் மலைக்குமரியாலுண்டாக்கப்பட்ட குமரித்தீர்த்தமுளது . 

தில் தாமரை , கருங்குவளை , முதலிபன நிறைந்து மணங்கமழ 
வண்டுகள் மொய்த்து மாவெழில்காட்டும் நீர்வாழ்வன வெல்லாம் 
நிலையுறும் . அதனைக் கண்டபோதே அளவிலாத் தீவினைகள் 
அகன்றிடும் . நினைத்தாலே நிருமலனாவனாயின் , அதில் மூழ்கு 
வோனுக்குச் சொல்லுவதென் ? இம்மூவுலகத்தும் இதனுண்மை 
மிக மறைவாயுள்ளது இதனை மலைக்குமரியும் , மார்க்கண்டேய 
முனிவரும , வீரபத்திரரும் காக்கின்றனர் . இதன்கரையில் ஓர் 
அரசமரமுண்டு . காவலாளர்களையும் அரசமரத்தையும் வணங் 
அர்க்கியக் கொடுத்தால் மன பெண்ணியதை யெண்ணியாங்கே 
பெறுவர் . இதில் மூழ்குவோர் மூழ்கினவுடன் உடை தரித்துத் 
திருநீறு , திருக்கண்மணி பூண்டு , பெரியோர்களுக்குப் பொன் 
குடை முதலியன ஈர்து அறு சுவை பமுதூட்டி , அரசமரத்தடி 
யிருந்து துர்க்கை மந்திரமோதி எழுந்து நாகேச்சுரப்பெரு 
மாளையும் , மலைக்குமரியம்மைபையும் , துர்க்கையம்மையையும் , 
வில்வத்தால் வழிபட்டு மலைமூலையம்மையையும் , மங்தைபாகத் 


43 - வது பல திருக்குளச் சிறப்புரைத்த படலம் . 


89 


தலைவரையும் பன்னிரண்டு நாமங்களால் போற்றி செய்து உரு 
வேற்றித் துதித்தால் அவர்கள் அப்புனிதநீரின் பயனால் வீடு 
பேற்றை எளிதில் எய்துவர் . 

இவ்வாறு உற்றாரிலா கார்க் குறுதுனையான எம்பெருமான் 
அருளிச்செய்யக்கேட்ட இறைவியார் இறைவனாரை இறைஞ்சிக் 
கடவுளர்மணியே ! இறைவனுக்கிறைவா ! பாலை நிலக்கிழத்தியின் 
பன்னிரண்டு பெயர்கள் எவை ? அவற்றைக் கொண்டு வில்வங்க 
ளால்வழிபட்டால் உண்டாகும் மேன்மை யாது ? அவ்வில்வந்தான் 
விளைந்ததெங்ஙனம் ? அவற்றை முறையே அடியேனுக்கு 
அருளிச்செய்தல் வேண்டும் என்று விண்ணப்பஞ் செய்தனர் . 
அதற்கு ஞானத்திரளாய் நின்றபெருமானார் . திருப்புன்முறுவல் 
செய்து நவில்வாராயினார் . வண்டார்குழலாய் ! நொடித்தான் 
மலையில் இறைவியின் வழிபாட்டிற்கு அவ்விறைவியின் பேராயி 
> என்னாற் சொல்லப்பட்டது . அப்போராயிரத்தாலுண்டான 
பயனை நூ றுபெயர்களைக் கூறுவகால் பெறலாம் . 

கூறுவ கால் பெறலாம் . அதனை அட் 
டோத்திரம் எனப்படும் . அந்தப் பெயர்கள் நூறால் அடையும் 
மேன்மையைப் பன்னிரண்டு பெயர்களால் மேவத்க்கும் . அகனால் 
இந்தப் பன்னிரண்டு நாமங்கொண்டு வில்வத்தால் வழிபட்டால் 
கோடி பேராயிரம் பரவிய மேன்மையை மேவப்பெற்றுக் கோடி 
குலத்துள்ள பிதிரர்களைக்கைலை பெறச்செய்து நூறாண்டு மல்லி 
கை , முல்லை , சாதி , சண்பகம் , மகிழ் , செவ்வரத்தை முதலிய 
பூக்களால் பரவிய பயனிலும் அளவிலாப் பயன்களை எவரும் 
பெறுவர் . அதனால் இதில் மூழ்குவோர் இறைவியினுடைய பன்னி 
ரண்டு பெயர்களிலும் மனவொருப்பட்டு இப்புனித நீர் நிலையில் 
மூழ்கித் தூ பவுடை புனைந்து , திருநீறு , திருக்கண்மணி பூண்டு , 
பானைக்கிழத்தியான துர்க்கையின் தூய திருமுன் அப்பன்னி 
ண்டு பெயர்களையும் காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி 
ஞா ... , அளகையனப் போன்ற நிதிக்குவை பெற்று அசாகை 
யன் றோழனாபடுத்த அழலாடியின் அன்புடைத் தொண்டனா 

அத்திருப்பேர்களைக் கேட்ட அப்போதே அளவில்லா . 
ஆயுளைப் பெருக்காநிற்கும். 

அத்திருப்பேர்களுக்கு இருடி மலரவன் , சந்தம் அநுட் 
டுப்புச் சந்தம் . அதற்குச் சத்தி வித்தை , தெய்வம் மக்கலை . 


வான் . 


90 


திருநாகேச்சுரப்புராணம் . 


(பஞ்சாங்கநியாசம் ) ஐந்துறுப்பான தொடுமிடத்திற்குக் காமதா , 
காமகாரி , காமாரிபிரீதிதாயினி, காமயாக்கியை , காமதார்த்த 
இதாஎன்னும் வடமொழி மறையால் இரு தயக்தொட்டுத் தூய் 
மை செய்து துர்க்காதேவி யென்று திக்குப் பந்தனமுஞ் செய்து 
அம்மையையன்புடன் சிந்தனை செய்தல் வேண்டும் . 


கடவுளர் தந் தலைவரெலாம் கருதிப் போற்றுங் 

கழலுடையாள் கடவுளர்தம் பகையைப் பாற்றி 
யிடனு றுச்ண் பகநகர்க்கோ ரிறைவி யானா 

ளெழினிறையு முறுப்பெவையு மிசைந்த வன்னை 
யுடனுறையு முக்கண்ணற் குயிரின் மேலா , 

ளொளிநிறையு மதிமுகத்தா ளொழியா வெற்றி 
திடனுறுமங் கலமுதலாத் திருவ னைக் துஞ்சேர்த்திடுவா 

டிருவடியைச் சிந்திப் பேனே . 


எம்பெருமாட்டிபைச் சிந்தித்துக்கொண்டு . துர்க்கா , 
துர்க்காசுதா , பாலசந்திர நிபானனா, கல்லியாணதா, கலாநாத 
சூடா , சம்மோததாயினி , பூ திருத்திராட்சசனனீ , பூதேசா நந்த 
ரூபிணி . சம்பகாரணிய நிலயா, சம்பகோத்பலமாலினி , மகா 
விபவதா, 

, 


அச்சுறவே நின்றிட்டாண் மலையின் மாதே 

யணிகுவளை சண்பகமு மணிவா டேவி 
யெச்சமிலா விளங்திங்கண் முகத்தா னீவா 

ளெவர்க்கு நன் மங்கல மே திங்கள் சூடி 
கச்சமிலா மின்பளிப்பாள் கருது நீறு 

கண்மணித னிலயமோயீச னின்ப 
நிச்சயமா ருருவினள்சண் பகநன் னகரா 

ணிகழுஞ்சீ ரெவை / முளா ளென்றா யானாள் : 


இந்தப் பன்னிரண்டு பெயர்களையுங் காலை நண்பகல் , மாபாலை 
முப்போதினில் ஒன்றிலேனும் மனத்தூயனாய்ச் சொல்லுகின்ற 
வன் வறுமை முதலிய நீங்கித் திரு , மங்கலம் , புதல்வற்பேறு , 
பேரன் முதலிய பேறுகளனைத்தும் பெற்றுத் தீவினையனைத்தும் 
ஒழியப்பெறுவன் , அவன் தன் தேயம் விட்டிருப்பினும் , தீவுக் 


43-வது பல திருக்குளச் சிறப்புரைத்த படலம் . 


91 


பாவி 


கப்புறமிருப்பினும் துர்க்கையான பாலை நிலைக்கிழத் கியின் பேர் 
களைச் செப்பினால் எண்ணிய வெல்லாம் எளிதினெய்துவன் . திரு 
நாகேச்சுரத் தலத்தில் இப்பன்னிரண்டு திருப்பேர்களைச் 
சொல்லிப் பாலை நிலக்கிழத்தியை வில்வங்கொண்டு 
வழிபட்டால் கிடைத்தற்கரிய நலமெலாம் கிடைக்கப்பெறலாம் . 
அவ்வாறு செய்தவன் எனக்கு மிகுந்த காதலுடைய தொண்ட 
னாவனென்று எம்பெருமானிசைத்தருளினர். 

இனி வில்வத்தின் சிறப்பும் ஒருவாறு சுருக்கிக் கூறப்படும் 
வில்வமாவது துர்வர்ணமலையில் பசுவின் மலத்திலுண்டானது . 
அப்பூவின் மணம் பதினாயிரம் போசனை நீளிடையிற் கமழா நிற் 
கும் , இகற்குப் பெரிது மகிழ்ந்து வேண்டுவனவிரைந்தளிப்பேன் ,. 
ந்த நகரிலாவது பிற நகரிலாவது 

பிற நகரிலாவது இவ்வில்வங்கொண்டு 
வழிபடுவார்க்கு எந்க எண்ணத்கையுமினிது முடித் திடுவன் . 
கில்வமின்றி வழிபாடு செய்தவர் அவ்வழிபாட்டின் பயன் கொள் 


ளார் . 


அவ்வில்வமின்றியும் , தூபதீபமின்றியும் , ஆயிரமாண்டு 
என்னை வழிபட்டாலும் அவ்வழிபாடு முற்றும் யானை யுண்ட 
விளங்கனிபோன்று பயனற்றகாகுமென்று வில்வத்திற்குச் சிவ 
பிரான் வரமளித்தனர் . அப்போதே சிவபிரானார் ஆணை பால் 
மணமும் அவ்வில்வத்தின் கண்ணே அடங்கியது . அதனால் வில்வ 
மரத்தடி சென்று வணக்கஞ் செய்தவரையும் அதனடியிலிருந்து 
மறையை யுருவேற்றினவரையும் நான்மிக 

மகிழ்கின்றனன் . 
இனி இதனாலெந்தத் தூயதலத்திலும் வில்வம் உண்டாகுக் 
வென் று உமையம்மையும் ஒரு வரம் அளித்தனள் . அது முதல் 
வில்வ மரமும் எந்த விடங்களிலும் உண்டாகத் தலைப்பட்டது . 
எர் தவிடத்தில் வில்வமுண்டாகிறதோ அந்தவிடத்தில் சிவபிரான் 
றிருமுன் மிகுந்து விளங்கா நிற்கும் . ஆகலால் கூ.விளத்தின் 
சிறப்பு மூவுலகத்துங்கூறுதற்கரிது . கன்னித்திருக்குளத்தில் 
மூழ்குவோர் கன்னியாகிய மலைக்குமரியம்மையை நினைந்து மூழ் 
கினால் அவர்களுக்கு அவ அம்மையாரே அள பிறந்த வருளைப் 
பெருக்குக் கின்றனர் 

இனி இயமத் திருக்குளம் . இந்த இயமத்தீர்த்தம். திருநா 
கேச்சுரப் பெருமானுக்கு நிருதிமூலையிலுள்ளது . இதனை நினைத்த 


திருநாகேச்சுரப்புராணம் . 


. 


அளவே எத்தவனையும் எயகாது . இது மூவுலகத்து முயர்ந்த 
புனித நீரென இயம்பக்கக்கது . இகனைக் கண்ணாற்கண்டவர் 
இயமனைக் கண்ணால் காணார் . இதற்குத் தேவர் , கூற் புலவனார் 
காலாளர் சிக்கிர குப்கனார் , இருடியர் நந்தகமுனிவர் , அதற்கு 
மாம் வன்னி , இம்முறையே நினைத்து மூழ்கினால் அத்தீர்க்கப் 
பலனை யடைவர் . அகில் மூழ்கித் தூயவுடை புனைந்து திருநீறு 
திருக்கண்மணி பூண்டு பொன் ஆடு , எருமை கறுப்பெள்ளு 
தடிக்கம்பு , பருக்தி , உழுந்கன்னம , முகலியன ஈந்திடுவோர் 
பாலப்பருவத்திலும் , கட்டிளமைப் பருவத்திலும் கிழப்பருவத் 
திலுஞ் செய்த பாவங்களனைத்தும் அறவே யொழியப் பெற்று 
கினைத்த நலங்களை நினைத்தவாறே பெறுவர் . 


இனிக்காமவெறியால் கூடத்தகாத மாதர்களைக் கூடிய குப் 
ஜமும் மூழ்கின அளவே ஒழியப் பெறும் . இன்னும் பாவைக் 
கொன்ற பாவமும் , வீரத்தால் விளைந்த தீவினையும் கருச்சிதைக்க 
கணக்கறுபாபமும் , புலைச்சியைக்கூடிய பொருவில் தீங்கும் 
நீங்கப்பெறுவன் , ( எமமந்திரம் ) கூற்றுவன் மறையைப் பதி 
னான்கு முறை உருவேற்றி னோன் அவனுக்குக் காதலனாகி அள 
கைக் கரசனாவன் . எமோ நிகந்கா என்னும் எமமந்திரத்தைப் 
பத்து முறை ஓதினான் பெருங்கொலை . கள்ளுண்ணல் முதலிய 
பெரும்பாவங்களனைத்தும் அறவே ஒழியப்பெறுவன் . 


இப்படலத்கைக் கேட்டோரும் , படித்கோரும் , கோடியர் , 
கோடி பூமி முதலியன தானஞ்செய்கல் , சிவத்தலத்திற் சென்று 
வாழ்தல் , சிவபிரான் றிருப்பேர்களைச்செப்பல் , கற்பக மரங்களைக் 
தானஞ் செய்தல் , சிவவிரகத் தோடு கன்னிதானஞ் செய்தல் 
முதலியவற்று லுண்டான பயன் முற்றும் பெற்றும் ஆயிரஞ் சிவ 
னறஞ் செய்ததனாலெய்திய பயனோடு இம்மையில் புகழ் திரு 
முதலிய நலமெலாம் பெற்றும் இந்நிலவுலகினில் நீடூழி வாழ்வா 
ராவார் . 


இந்தத் திருநாகேச்சுரப்பெருமான் பெருமையையும் , திருக் 
குளங்களின் சிறப்பையும் , அப்பெருமானை வழியட்டருள் பெற்ற 
அன்புடைத் தொண்டர்களின் மேன்மையையும் , ஒரு முறையே 
கேட்போர் சிவனேயாவர் . 


43 - வது பல திருக்குளச்சிறப்புரைத்த படலம் , 


93 


இவ்வாறு சொல்லப்பட்ட புராணமுற்றும் - சிவபிரானார் 
திருவாய்மலர்ந்தருளக்கேட்டு , உலகிறைவியாகிய உமையம்மை 
யார் பேராவின்பப் பெருங்கடலின் மூழ்கிப்பிறந்த பிறப்பறுக்கு 
மெங்கள் பெருமானான இறைவனார் திருவடிப்போதில் விழுந் 
திறைஞ்சி வலம் வந்து அப்பெருமானை அன்பாற்றழீ இக்கொண் 
டனர் . 


இனிப் புராணத்கை முறைப்படிக் கேட்பவர் , கேட்பிப் 
போர் அதற்குதவி புரிவோர் அனை வரும் சிவஞசனந் தலைப் 
பட்டுச் சிவபெருமான் றிருவடிப் போதை இரண்டறக்கலந் தின் 
புறுவரென்பதுண்மையே என்று சூதமாமுனிவரால் நைமிசக் 
காட்டில் நவிலக்கேட்ட முனிவர் பெருமக்களனை வருஞ் சிவ 
ஞானந் தலைப்பட்டுக் களிப்பெனும் பெருங்கடலுளாழ்ந்தி , முழு 
வெள்ளரிசி , சந்தனம் , பாக்குவெற்றிலை பூக்கள் , பட்டு டை , 
பொன் , நெல் முதலிய பொருள்களால் அம்முனிவர் பெருமானை 
வழிபட்டு வனங்கினரானார் . 


திருச்சிற்றம்பலம் 


43 வது பல திருக்குளச் சிறப்புரைத்த படலம் 

முற்றிற்று . 


தமிழ் வணக்கம் . 


பறை முதல்வன் நன்பாட்டு வான்புலவ னாய்ச்சங்க 
நிறைவுறவே வளர்த்திட்டு நிலைத்தவருண் மிகப்பொழியத் 
தறைமுதலோ ரன்புநெறி தனையெளிதி லுணர்ந்துய்ய 
வுறைபொருளுமிகப்பொலியுமொண்டமிழைத்து தித்திடுவாம் 


94 


திருநாகேச்சுரப்புராணம். 


நூற்பயன் . 
எப்பொருட்கும் பிறப்பிடமா மீசன் சொன்ன 

வெங்கணா கேச்சுரனார் புராணந் தன்னைக் 
தப்பிலா வகையுணரக் கேட்போர் சொல்வோர் 

தமதெண்ண மெல்லாமு நிறையக் கொள்வா 
ரிப்படியி லெப்பொருளு மிசைய்க் கொள் 

ரிருமைநலத் திருவும் புகழ் நலமுஞ் சார்வா 
ரொப்பிலா வீசனடிக் கு றுதி யன்பா 

லொழிவிலாப் பேரின்ப நிலையில் வாழ்வார் . 


வாழ்த்து . 


க 


திங்களார் சடையோன் நாமஞ் சிறப்புற வெங்கும் வாழ் 
வங்கண னருளு நன்றா மன்புமெய்ந் நெறியும் வாழ் 
பங்கமி றமிழும் மெய்யாம் பன்னிரு முறையும் வாழ்க 
வெங்ணுந் துயரந் தீர்க வின்புற வுயிர்கள் வாழ்க 


க . 


திருச்சிற்றம்பலம் . 


திருநாகேச்சுரப்புராணம் முற்றிற்று . 


குறிப்பு : - இப்புராணம வடமொழியில் அறுபக்திமூன்று 
படலங்களாகவே காணப்படினும் தமிழில் மொழிபெயர்க்கப 
பட்ட இந்த நாற்பத்து மூன்று படலங்கள் மட்டுமே , இறைவ 
னாலே இறைவிக்குச் சொல்லப்பட்டு ஓர் புராணமாக முடி 

க்கப் 
பட்டமையாலும் , இதன்பின் காணப்படும் ஏனைய இருபது பட 
லங்களும் பிறர்களால் பிறர்க்கு வேறு பிரித்து இந்த நாற்பத்து 
மூன்றின் விரிவுரையாகவே சொல்லப்பட்டமையாலும் இப் 
போது இறைவனால் இறைவிக்குச் சொல்லப்பட்ட நாற்பத்து 
மூன்று படலங்களையுடைய இப்புராணமட்டுமே தமிழில் மொழி 
பெயர்த்துப் பாட்டிடைவிரவியவுரைச் செய்யுளாக இயற்றிப் 
பதிப்பிக்கப்பட்டது . இதன் விரிவுரையாகக் காணப்படும் , ஏனைய 
இருபது படலங்களையும் பின்னர் இறைவன் இன்னருள் கூட்டு 
மேல் இம்முறையே தமிழில் மொழிபெயர்த்து இதன் பிற்பாக 
மாகப்பதிப்பிக்கவும் விருப்பமுள்ளேன் . 


கணபதி துணை . 


செய்யுட் குறிப்புரை . 


செய்யுட் குறிப்புரை . 


முதற்பாகம் . 


செய்யுள் . 

திருச்சிற்றம்பலம் . 

கடவுள் வாழ்த்து 
1 ஐவர்- புலன்கள் ஐந்து . பேருருவம்- யானை புருவம் . செயல் 

எதற்கும் - எல்லாச்செயலுக்கும் . தொன்மை - பழ்மை , 


2. நாகேச்சுரமகள் - மலையாயன்மகள் . எல்லின்வெரு - சூரிய 

னுக் அஞ்சும் . நாகேச்சுரவேள் - இருளாகிய யானைக்குத் 
தலைவனான மன்மதன் . செவ்வேள் -முருகன் . 


3 மொழி - பாடை , பால்மூன்று - ஆண் , பெண் அலி , மறை . 
வேதத்தை . 

வடமொழிக்கு அப்பாலாகி.வடமொழியில் 
சொல்ல அர்த்தநாரீசர்க்குப் பால் காட்டுஞ்சொல் இல்லாமை 
யால் அப்பாற் . பட்டு என்க , உயரிருபாலிசையா நின்ற 
செம்மொழி இன்பெயர் - ஆண் பெண்ணிற்குப் பொதுவாய் 
நிற்கும் இனிய ஒருவரென்னும் சொல் என்க . இரண்டு 
பால் கூடிய ஒருருவத்திற்கு ஒருவரென்பதுவே. தகுந்த 
பெயரென்பது . 


4 எழுத்து மொழி யிசையுலகு - கல்வி . பொருளுலகு - செல்வ 

மாகிய உலகம் . ஆகவே உலகமிருவகைப்பட்டு அடங்கு 
மென்றது . உயிர்போன்று அறிவாய் நின்று . அவ்வுல 
கிற்கு அறிவே யுயிராதலின் உயிரையொத்து அறிவாய் 
தின்றாளென்க. இனிச் சத்தப் பிரபஞ்சம் . அர்த்தப்பிர 
பஞ்சம் - அறிவுப்பிரபஞ்சம் . இம்மூன்றுக்கும் மூவரைக் 
காட்டுக . மேல் இரண்டு பிரபஞ்சத்திற்கு அறிவே உயிர் 
போன்றதென்க. இதனால் கல்வியும் , பொருளும் , உடல் 
போலவும் . அறிவு அவற்றிற்குயிர்போலவும் நின்றதென்க . 
இதுபற்றி இறைவி , கலைமகள் திருமகளிருவர்க்கும் உயிர் 


2 


செய்யுட் குறிப்புரை 


சொல்மகள் , 


போன்றவளென்பதாம் . அம்முறையால் 
பொருள்மகள் , அறிவுமகள் என்க 


5 உடல் தாயார் உடலுக்குத்தாய் . உலகின் கணுள்ள தாய் 

மார் . உடல் ஏ ஆக -உடல்கள் அதிகமுளதாக என்க . அப் 
பாலும் தன்னாலே நிலைவதாக்கி உடலைத்தரும் மாபைக் 
குக் காரணமாய் நிற்றலால் அவ்வுடலில் உண்டாகின்ற 
முலைப்பாலுக்குத்தானே காரணமானாளென்க. எத்தாளும் 
பசி - பிறவிப்பசி . 


6 உயிராட - உயிர்கள் உய்திபெறவே . ஆடல் - கூடல் . அதற்கு 

அவைகள் ஆட இறைவன் ஆடி னானென்பது . உயிரின் பொ 
ருட்டே அத்துவாக்களும் வைக்கப்பட்டன மதி - அறிவு . 
ஈண்டு ஆன்மபோதமென்க . இறைவனாடாவிட்டால் ஆன்ம 
அறிவு உளதாகாமையறிக , மறை - மந்திராத்துவா. கரு , 
வி - தத்து வாத்து வா . இனி , வினையாடமாயை மலமாட 
மதியாடவென்பது மும்மலமும் அற சிவஞானம் பிறக்க 
வெனினுமாம் . 


1 அத்துறை - அந்நெறி , நாட்டக்கடை வைத்து 

கடை வைத்து கடைக்கணி 
த்து . அத்தனையும் எதனால் - ஐந்து தொழிலும் சக்தியாகிய 
தன்னா லென்றபடி . பிறவி நோய் தீர்க்கும் மருந்து- இறைவ 
னருள் . அளிக்க - அது தாவென்க . சிவ வேட்கைவல்லி . 
வகாமவல்லி . 


சி 


8 இன் இளவல்- இனிய இளைஞன் . கேட்பவர் சொல்பவர் 

இயல்கள் அத்தனையும் என்ன - மாணாக்கர் ஆசிரியர் இ 
லக்கணமுற்றுஞ் சொன்னாரென்று சொல்ல என்க . என்ன 
இருந்து என முடிக்க . ஆசிரியனிருக்கும் இயல்பும் மாணாக் 
கனியல்பும் நன்கு விளங்கா நிற்குமென்பது . ஆசிரியர் 
மாணாக்கரியல்பென்பது ஆசிரியர் ஆண்டில் இளையராயினும் 
அவர் வாய் பேசாமலிருப்பினும் ஆண்டில் மூத்தவராயினும் 
இருப்பர் . அவர்முன் மாணாக்கன் அடங்கியிருத்தல் . அங்க 
னமிருப்பின் பொருள் நன்கு விளங்குமென்க ஆலமர் தவின் 
பண்டைக்காலப்பள்ளி மரத்தடி யேயாயிற்றென்க . கல்விக் 
குத் தனித்திருக்கல் காட்டியது . அறிவன் . ஆசிரியன் ,, 


செய்யுட் குறிப்புரை 


3 . 


9. ஒரு கோடு பொறித்து கருகு மல மகல் வித்து என முன் 

னிரண்டடிகளையும் , பின்னிரண்டடிகளோடு தனித்தனி 
உறழ்ந்து கூட்டுக . அன்பே யுருகுநெறி - அன்புநெறி - பெரு 
வயிறும் சிற்றடியும் அகம் பிறங்கச்செய்து இன்பருளும் - 
பெருவயிற்றை அகம் பிறங்கக்செய்து இன்பத்தோடு , சிவன 
டியை அகம் பிறங்கச்செய்து அருள் செய்கின்ற என்க . 


10 ஓலெடுத்த - ஓலமிட்ட , சூர்- சூரபத்மன் , குயிலெத்து 

மொழி - குயில் போன்றமொழி வெயிலெடுத்து - வெயிலை 
நீக்கி . 


11 அடியிலுறைவு ரமன்றும் - முத்திக்காலத்தும் , தொழும் 
பதாமுயிரென்றுணர்வும் 

ஆன்மா 

அடிமையாமென்று 
அறிந்திட வீட்டையும் விரும்பாது அடிமையே விரும்பி 
அபரமுத்தியில் நின்றாரென்பது அகம்படி- அகம்படித் 
தொண்டில் ஏற்றதன் இறை - இடப அரசென்க, 


12 மந்திரம் தந்திரமுமா மருந்தாப்பாடி - மந்திரமும் தந்திர 

மும் மருந்து மாகப்பாடி . திருஞானசம்பந்தப் பிள்ளையார் 
தேவார முற்றும் அம்மூன்றுமாக இருக்கல் . அதனை 
நுகர்ச்சியில் காண்க . அடிநினைந்து தனை மறந்தே தன் 
ஞாபகமின்றி இறைவன் ஞாபகமாகவே நின்று -இதனால் 
இறைவன் வடிவங்களையே கூறித் தன் கூற்றெல்லாம் இறை 
வன் கூற்றாகக் கொண்டனசென்க. அவன் அருளிற் 
றோய்ந்த- இறைவனருளில் இரண்டறக்கலந்த . இதனால் 
அவன் போல் உலகோபகாரியாய் நின்றாரென்பது , ஞான 
மொழிமறை - ஞானத்தையே கூறும் வேதம் . 


13. ஒருநாள் - ஒரு காலத்திலேயே - உடல் உயிர் வெறுத்து 

உடைமை ஒருவிப் போந்து உடலிலும் உபிரிலும் பற் 
றற்று உடமையை உலகிற்கு ஈந்து . 

உலகிற்கு ஈந்து . அடித்தொழும்பே 
அவையாக்கோடல் - உடல் பொருள் ஆவி மூன் றிடத்தும் . 
வைத்த பற்றெல்லாம் சிவனார் திருத்தொண்டில் வைத்திடல் . 
உயிர்ச்சிறுமை இறை பெருமை -உயிர் அடிமையாய் நிற்ற 
லும் இறைவனானபதி ஆண்டானாய் நிற்றலுமாம் . 


செய்யுட் குறிப்புரை . 


14. ஆண்டவனும் கொண்டனும் தந்தையு 

மார்க்கமும் சன்மார்க்கமும் , சற்புத்திர மார்க்கமுமாம் . 
தோழலையில் வைத்து- அம்மூன்றையும் சகமார்க்கத்தி 
லேயே கொண்டு . அதாவது தந்தையாகக்கொண்டு எதையும் 
பெறுதலும் , ஆண்டவனாகக் கொண்டு தொண்டு புரிதலும் , 
நண்பனாக்கொண்டு தூது போக்கலும் , நாயகனாகக்கொண்டு 
இன்பநுகர்தலும் , அவர்பால் நிகழ்ந்தன வறிக . இவ்வாறு 
" நிகழினும் தம்பிரான்றோழனாகியே தோழமை வெளியாய் 
நின்றமையால் அம்மூன்றையும் தோழமையில் வைத்துணர் 
ந்தனரென்பது , எளிமை அடியார்க் கெளியனாதல் . அடி 
மைப் பெருமை - அடியனான தனக்கு அப்பெருமான் எதை 
டிஞ்செய்யச் செய்யுந்தொண்டர் தம் பெருமை - நயக்க 
எல்லாரும் கொண்டாட . 


15. அறிவு இச்சை , செயல் எல்லாம் ஒழிந்திட - ஆன்மபோதம் 

ஒழிய என்க . அறிவு இச்சை செயல்- இச்சை ஞானங் 
கிரியை . அகப்பொருள் - திருக்கோவை ; (புறப்பொருள் - திரு 
வாசகம் . அகத்தே நிகழும் இன்பத்தையும் , புறததே நிக 
ழும் அறம் பொருள்களை பும் , 

சிவனார் 

அருளாகக் 
கொண்டனசென்க அருளன்றி ஒன்றறியாதன்பதனில் 
மூழ்கி - அன்பு, பதிய அருள் ஒங்குமாதலின் அன்பு மிகுந் 
திட , அருளே காண கிடக்க அருளல்லாமல் வேறு 
அறியாது அன்பில் மூழ்கி என்பது . 


16. நெறி ஒன்றி -விதிப்படி. என்க . அறிவன் - ஆசிரியன் , நியமம் 

விதி , வெறி - வாசனை ,விளைவு - பயன் , பிழைப்பாடு பிழைபடல் 
குறியொன்று - குறிப்பான , ஒன்று , வினைத்தொனக . 


17. படிவம் வடிவம் , மாக்கதை - பெரிய புராணம் . 


18. மீன்கணாள் அழகன் - மீனாட்சிசுந்தரதேசிகர் , பரிதியார் 

கோயில் - சூரியனார் கோயில் . 


21 தோட்டிடை - ஓலையில் , தேடடிடை - தேதெலிலே , அழகிய 

வேலன் சிங்காரவேலன் . 


செய்யுட் குறிப்புரை , 


5 


கரவு 


ஆண் 


23. முன்னாடாய் - பூர்வதிசையிலிருந்து எண்ணுவார்க்கு முதல் 

நாடாய் -எனினுமாம் . 
பக்கம் எண் . 
21. ஏழைபர் முனிபன்னியர் , இரவு- இரத்தல் , 

மறைத்தல் , வாவுடையார் சிறப்புடையவர் , வரம் - சிறப்பு , 
அன்பர் மனம் வவுடையாரெனினுமாம் . அதற்கு அன்பர் 

மனத்தை ஈரிடத்துங்கூட்டுக . புரவு- காத்தல் , 
28. இறுவு - அழித்தல் சங்காரம் , உறுப்பு - வேதாங்கம் , 

மைய - புருடனே 
32. அளவிய - கலந்த , அருப்பு அரும்பு , பூவோடு நினைத்தல் 

பூசித்தல் , மாமை -சிறந்தாய் -அழகில் சிறந்தவனே . நிறமுமாம் 

எழில்வடிவனே- அழகுடைய வடிவங்களையுடையவனே . 
37. விருப்பதும் - விருப்பும் , தன்புகல் - தனக்குப்புகல் 

என்க . 
தா- தாவுகின்ற , ( 1 ) 
தாமம் - மாலை , மறமலை- பாபமலை , வைரவடிவம் - வச்சிரவடிவம் 

அனவடிவு- சோற்றின் வடிவு , என்க . காலமேல் - காலத்தில் . 
51. வறிஞன் போந்தனன்-தரித்திரனாய்வந்தவன் . அன்பிற்கட 

மையன்- அன்பிற்குரியன் . 
53. பின்பிறப்பு - பின்னேவரும் பிறவிகள் . கடைபோகா - முடிவு 

பெறமாட்டா , வெங்கண் - கொடுமை . ( 1 ) நோய் துன்பம் , 
செல்வங்கரப்பவர் பொருள் திருடுவோர் , வீப்போர்- அழிப் 
போர் . கூவல்- கிணறு , ( 2 ) பள்ளித்தாமம் புட்பம் , கலதி .. 
கீழ்மகன் . இடையூறிடு வோர் - இடையூறு செய்பவர் . இறை 
நூல் - வேதம் , விழவு- திருநாள் , உழையணி -சிவபிரான் , நீற் 
றுக்கோலம் - திருநீறுடையவடிவம் , சிவவேடம் . வரன்றனை 

தவறாக்காட்சி -நாளும் சிவாலய தரிசனை . 
60. ஒன்றதின் சார்பிற்சார்வார் - யாதானுமோர்சார்பான் விள 

பவர் . குணஉருவம் -குணமும் உருவமும் , குணமோடுரு 
வர் - குணமும்வடிவுமானவர் . தாய்வடிவு- தூய்மையானஉரு 
வம்உலகினிற் சாரார் பிரபஞ்சத்துக்கப்பாலானவர் , நாளம் . 
தண்டு. கல்வி கோங்கு - கல்வியேவாசனை . இரு நான்கு இத 
ழோடு உறஉயிர் அருளா- காருணியம் நான்கிதழ்களாக . 
கலையே அல்லி - சாத்திரம் அகவிதழ் , உறவு ரண்டு இல 


எங்கு 


* 


செய்யுட் குறிப்புரை . 


தாம் பொகுட்டு இரண்டற்ற அத்து விதம் கொட்டை என்க 
உயிரகம் முண்டகத்தில் . ஆன்ம இருதயமாகிய தாமரையில் . 
தமரோடு எம்மான் நறவென மணந்தே நிற்பர் -சிவபிரான் . 

தன் சுற்றததேவருடன் தேன் போல் மணந்திருப்பர். 
67 துப்பு- உணவு . மக்களுக்கு நல்வழி - மக்களுக்கு சிவநெறி . 

காதலுக்குரியதாய் - பிள்ளைக்குத்தாய் , நற்புட்கு - நல் 
பட்சிக்கு. பகர் வாணிபர் - விற்கும் வியாபாரிகள் உரியாள் 


மனைவி 


71 தடித்தின் கொடி - மின்னற்கொடி , அன்னவடிவமா அழகோ 

அன்னத்தின் வடிவில் அமர்ந்த அழகோ 
75 தெறுகாலின் நன்மதி - கார்த்திகை மாதம் தெறுகாலில் 

ககாந்தொக்கது . 
82 சர்ப்பமகம் - சர்ப்பயாகம் , அத்திகர் - ஓர்முனிவர் , இயமாதி ,, 

வைதரணிததி .. 
85 பொருளிரந்து , யாசித்து .. 
90 நவிலுறுபவம் - செய்தபாவம் , அகமெலாம் -பாவமெலாம் . 
91 எருதின் ஏறு - நந்தி . 
92 அழுக்கில் ஒரு கோடி என ஒரு கோடி அழுக்கென்று 

சொல்ல . வருபிள்ளாய் அதில் வந்தவனே மூத்தபிள்ளை 
உமையாள் அழுக்கில் பிறந்தமை விநாயக புராண 

ணத்திற் 
காண்க . 
92 அடிப்புணை - பாதமாகய தெப்பம் . ஏமக்கரை - இனபக்கரை . 


ரண்டாம் பாகம் . 


1 அரப்பெருமான் - அரனாகிய பெருமான் , அயனார் சிரப்பெரு 

மான் - பி மன் கபாலத்தையுடைய பெருமான் . 
2 கரு செயல் , பிறவிக்குரிய செய்கை , கழுமல் - நெருங்குதல் ,, 
3 கழுவாய் - பிராயச்சித்தம் , மறம் - பாவம் . 
7 உரு வேற்றல் - செபஞ்செய்தல் , தூயநீரில் - கங்கையில் . 

நன்றி நன்றியும் பாவம் - பாவமும் என உம்மை வேண்டும்ம் 
9 மின்னிலை உருவும் - மின் போன்ற உருவம் . மிசையுறலாம் 

மேலுறு தல் . எச்சம் - சந்ததி . நொறில்- அடக்கமுடைமை 
11 ஞாட்பு - சண்டை , ஆயிலில் புகுதாப்புகழ் - தாய் பட்டுச் 

குப் போகாத புகழ் . அரற்றல் - புலம்பல் , 


செய்யுட் குறிப்புரை 


16 அங்கணன் -சிவபரான . 
19 ஒருவல்- நீங்கல் . ஒருவலா - நீங்காத , உய்யல்- தப்புதல் . 
27 சுடுசொல் -சாபம் . 
28 வழங்கல்- சொல்லல் . 
3.1 கூவிளம் - வில்வம். 
32 உருப்பம் - வெப்பம் . 
39 ஊர் தி - வாகனம் , அருள் நிலைய - அருளுக்கிருப்பி ... மான 

வனே . 
44 சி தறுண்ண எறிவோர்-சிதற அடிப்பவர் . 
45 

வாராமறர் - தகாதபாபம் . மகன் கேட்போன் இளைஞன் 
நல்லாட்கு - இரு நால்வர்க்குமென்க. குவ்வுருபை மூனறிடத் 
தும் கூ 
நன்றி 4.1 

தீது -நன்மைதீமையை . இது பகுதிப் பொருள் 
குது என்றும் செயல் உற- எப்பொழுதும் செய்கைக்குத் 


டசு . 


வ 


தக்கவாறு . 


64 


மனை 


நலமுற 


ஞாயிறு -உதயமாக , கருமனை - கருப்பத்தையுடைய 

யாளை . யானுற்ற றம் . நான் செய்தபாவம் . 
66 பான்மையுற -ஊழுற என்க . அருளது கான் ஒன்றா கல் மீள 

அழிந்திடல் -இறைவனுடைய அருளான ஒன்று உண்டாத 

லும் ஒன்று அழிதலுமாம். உபராரம். 
69) சண்பகமரம் தேவர்கள் இலைகளாகவும் , கலைகள் பூக்களா 

கவும் , வேதம் கிளைகளாகவும் , வேதாந்கம் பழமாகவும் , 
முனிவர்கள் வண்டாகவும் , முக்குணங்கள் வேராகவும் 

கொண்டுள்ளதென்று உரைத்து ககொளக . 
73 ணற்றை உஞற்றினர் , கிணறு எடுப்பவர் . நீருணச்செய் 

வோர் - தண்ணீர்ப்பந்தல் வைப்பவர் , நெறியை 

இயற்றி - வழிபைப் புதுக்கி ,. 
83 இணைந்திய 

மை - தூப்மை உண்டாதலால் என்க . 
ஈண்டுச்செயவெனெசசம் காபெரியப் பொட்டு . இணைந்தி 
சார்த்து மென முடிக்க. சிறிது உறுவலியுடையது 

முடித்திடுக. ஈசன் விழையறம் சிவதருமம் . 
35 தகைந் திட நிற்பான்- தடுப்பவன் , பின்னும் பின்வரும் பிற 

வியினும் . 
90 வெற்றி - வலியுடையள் , இன்பநிச்சயமார் உருவினள்- இன் 
பம் நிறைந்த வடிவினள் என்க . 

செய்யுட் குறிப்புரை முற்றிற்று 
தையனாயகியம் மன் பிரஸ் , கும்பகோணம். 


தூப்ன 


என 


உ 


வரி 
. 


பிழை திருத்தம் . 

பிழை . 
மானோ 


திருத்தம் . 
மேனோ 
ஊரார் 
தியக்கறு 
திரமு 


13 


14 


படை 


29 


ளினர் 


ககதுளா 
பக்கம் . 
4 

17 
13 14 

உரார் 
26 

தியக்கரு 
17 

திரமும் 
20 12 

யுடை 
20 
21 

23 
26 26 

பெருக 
36 

திரு 
40 

19 
43 4 

குன்றை 
58 

2 
89 28 

காய் 

இரண்டாம்பாகம் . 
16 

11 
25 

9 
26 

ரூ 
3 

கிழ 
24 


கத்துளதா 
ளினன் 
பெறுக 


3 


குஜா 


குசா 
மலை 


மண 


58 


குன்று 
நிவே 


நீவே 


காய 


அக்கணு 
அருந்தி 


அங்கண 
அருத்தி 
ஒன்று 
கீழ் 


16 


28 


பங்கு 


29 


பங்கி 
முதலிப . 


29 


26 
2 


விளனன் 


32 


முதலிய 
விள நன் 
மாண்ட 
பெற்றுக் 


மாண்டன 


63 


12 
15 


பெற்று 


61 


9 


து 


9 


ஆங்கு 


30 


ளித்து 


68 
68 
63 
10 
41 
41 


ஆங்குச் 
ளித்துத் 
பின்னர்ச் 
வியற்றிய 
வியற்றிய 


பின்னர் 
பிபற்றிய 
இயற்றிய 


21 
1 
3 


உ 


வரி . 


21 


பக்கம் . 

18 
22 
22 


முதற்பாகம் . 
பிழை திருத்தம் . 
பிழை . 

திருத்தம் . 
விளவி 

விளைவி 
அருள்புரிந் தருள்க அருள் புரிக 
மிகுந்த 

எனக்குமிகுந்த 
பெற்றது மிதுவே பெற்றவிதுவே 
தருவதும 
சிவயோகி 
பின்னர் 

பினனர் நந்தீசர் 
இயற்றி நின்ற இயற்றாநின்ற 


தருவதுமாம் 
அவயோகி 


10 
24 
29 
3 
T 
24 
27 
14 
20 
14 
27 
9 


24 
30 
36 
37 
39 
45 
49 
48 
50 
52 
62 
65 


நிறை 
ஒக்கும் 
எனக்கு 
காடற்பு 
பட்டிண 


31 


23 
33 

8 
29 
12 


13 


71 
79 
30 
81 


11 
26 


83 


19 


ஆக்கும் 
தாய்க்கு 
தொடர்பு 

பட்டின 
முதலிய 

முதலியன 
வருந்த 

வருத்த 
தமது 

தனது 
வருத்தமுற்றார் வருத்தமுற்றும் 
ஆநகை 

அங்கை 
துலைத்து 

தொலைத்து 
புறம் 

புரம் 
அங்கு 

அங்குச் 
எள்ளுண்டை எள்ளுருண்டை 
பொங்கள் 

பொங்கல் 
சண்டிகேசன் சண்டேசன் 

யோக 
தெளமி 

தௌமிய 
அரிக்கை 

அறிக்கை 
அரிக்கை 

அறிக்கை 
இரண்டாம் பாகம் . 
வேலூர் 
றுடை 

னுடை 
பன்னிரெ 

பன்னிர 
திருவடிச் 

திருவடி 
அளிவிலே 

அளவிலே 
வேட்க 
எய்தினன் எய்தினள் 


86 


யோகத 


23 
T 
3 
13 


வேளூர் 


17 

4 
17 
14 
11 
30 


15 , 
17 
NT 
22 


வேட்கை 


11 


